தமிழ்நாட்டுக்‌ கல்வெட்டுகள்‌ வரிசை எண்‌ - 39 


ஈரோடு மாவட்டக்‌ கல்வெட்டுகள்‌ 
தொகுதி - 3 


கோவையில்‌ நடைபெற்ற உலகத்தமிழ்ச்‌ செம்மொழி மாநாட்டை 


சிறப்பிக்கும்‌ வகையில்‌ தமிழக அரசின்‌ சிறப்பு நிதி உதவியின்‌ மூலம்‌ 
வெளியிடப்படும்‌ நூல்‌ 





ஈரோடு மாவட்டக்‌ கல்வெட்டுகள்‌ 
தொகுகி - 3 


பொதுப்‌ பதிப்பாசிரியர்‌ 


முனைவர்‌ தி. ஸ்ரீ. ஸ்ரீதர்‌, இஆப, 


முதன்மைச்‌ செயலாளர்‌ (ம) ஆணையர்‌ 


பதிப்பாசிரியர்கள்‌ 
முனைவர்‌ ர. பூங்குன்றன்‌ 
முனைவர்‌ செ. இராசு 
கி. ச. சம்பத்‌ 
இரா. சிவானந்தம்‌ 


வெளியீடு 
தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறை 
சென்னை - 600 008 
2010 - திருவள்ளுவர்‌ ஆண்டு 2041 


TITLE 

General Editor 
Copyright 
Subject 
Language 


Edition 


Publication No. 


Year 

No. of Copies 
Type Point 
No. of Pages 
Paper Used 


Printer 


Publisher 


Price 


BIBLIOGRAPHICAL DATA 


Erodu Mavattak Kalvettukal Vol.3 
Principal Secretary and Commissinor 
Tamilnadu State Dept. of Archaeology 
EPIGRAPHY 

Tamil 

First 

227 

2010 - Thiruvalluvar Aandu 2041 

500 

12 

168 

80 Gsm Maplitho 


Tamcos printers 
46, Peters Road, 
Royapettah, 
Chennai-14 


State Dept. of Archaeology, 
Tamil Valarchi Valaagam, 
Halls Road, Egmore, 
Chennai - 600 008. 


Rs. 119.00 


பதிப்புரை 


பண்டைத்‌ தமிழ்‌ மக்கள்‌ எல்லாவற்றையும்‌ ஆவணப்படுத்த வேண்டும்‌ 
என்பதில்‌ மிகுந்த ஆர்வம்‌ காட்டினர்‌. மலைக்‌ குகைகளில்‌ தனித்திருந்து வாழ்ந்த 
மெய்த்‌ தவமுனிவர்களுக்கு வெட்டப்‌ பெற்ற படுக்கைகள்‌ பற்றிய கல்வெட்டுகள்‌ 
தாம்‌ அவை முற்கால முயற்சிகள்‌ கிபி. 4-5-ஆம்‌ நூற்றாண்டில்‌ பொறிக்கப்பெற்ற 
பூலாங்குறிச்சிக்‌ கல்வெட்டு பண்டைய நிருவாக மொழியைப்‌ பெற்றிருக்கும்‌ முதன்மை 
சான்ற கல்வெட்டு. இக்கல்வெட்டு தொடங்கி கி.பி. 18-ஆம்‌ நூற்றாண்டு வரைமிலான 
கால கட்டத்தில்‌ கிடைக்கும்‌ பொறிப்புகள்‌ தமிழ்ச்‌ சமூகத்தின்‌ பல்வேறு கூறுகளைப்‌ 
பற்றிய அரிய செய்திகளைத்‌ தாங்கி நிற்கின்றன. இந்தப்‌ பொறிப்புகள்‌ அரசியல்‌ பற்றி 
அளவில்லாத செய்திகளைப்‌ பெற்று நிற்கின்றன. அரசு ஆணைகள்‌, கோயில்‌ வழிபாடு, 
வேளாண்‌ வளர்ச்சி, வேளாண்‌ நெருக்கடிகள்‌, வாணிக வளர்ச்சி, நீர்‌ நிருவாகம்‌, 
பெருவழிகள்‌, குடும்ப விவகாரங்கள்‌, சமூகப்‌ பிரிவுகளுக்கிடையிலான பூசல்கள்‌, 
அவை தீர்க்கப்‌ பெற்ற முறைகள்‌ ஆகியவை பற்றிய செய்திகளைத்‌ தாங்கி நிற்கின்றன. 
பொறிப்புகளை எழுதப்‌ பயன்படுத்திய எழுத்துகள்‌, உள்ளூர்‌ வட்டார மொழி அமைப்பு 
ஆகியவை மொழியியல்‌ ஆய்வுக்கு நிறைந்த சான்றுகளாக உள்ளன. சில 
கல்வெட்டுகளில்‌ கோமில்‌ கலைகளைப்‌ பற்றிய செய்திகளைத்‌ தாங்கி நிற்கின்றன. 
இதற்கு ஒரு சான்று திருவாவடுதுறை கல்வெட்டு ஒன்று முதல்‌ பராந்தகன்‌ 500 
கழஞ்சு பொருள்‌ உதவி தந்து குடப்படை முதல்‌ உச்சி வரை கற்றளியாகக்‌ 
கட்டவேண்டும்‌ என்று கூறும்போது குடப்படை என்பது குமுதப்படை என்பதைக்‌ 
குறிக்கின்றது. 

இத்தகைய சிறப்புகளைப்‌ பெற்றிருக்கும்‌ கல்வெட்டுகளை பல்வேறு நிலையில்‌ 
ஆவணப்படுத்த வேண்டிய கடமை நம்முன்‌ உள்ளது. அவற்றில்‌ முதல்‌ பணி 
அச்சில்‌ ஏற்றுவது. கல்வெட்டுகளை அச்சாக்கம்‌ செய்வதில்‌ தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ 
துறை முனைப்புகாட்டி நிற்கின்றது. கல்வெட்டுப்‌ பதிப்பு துறை தொடங்கிய நாள்‌ 
முதல்‌ நடந்து வரும்‌ பணி. இருப்பினும்‌ ஆறு ஆண்டுகளாக இப்பணி முனைப்புத்‌ 
திட்டமாகச்‌ செயல்பட்டு வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசு 
கல்வெட்டுகளையும்‌ இத்துறை பதிப்பு செய்யும்‌ பணி தொடங்கப்‌ பெற்ற நிலை 
வரலாற்றுச்‌ சிறப்புமிக்க பணி. 


மாவட்ட வாரியாகப்‌ பதிப்பிக்கும்‌ பணியில்‌ ஈரோடு மாவட்டம்‌ மூன்றாம்‌ 
தொகுதியாக இக்கல்வெட்டுத்‌ தொகுதி வெளிவருகின்றது. இத்தொகுதியில்‌ கொங்கு 
நாட்டில்‌ நிலை பெற்ற அரசியல்‌, சமயம்‌, வேளாண்மை, சமூகப்‌ பிரிவுகள்‌, சித்திரமேழி 
பெரியநாடு, இடங்கை சாதியார்‌ பற்றிய குறிப்புகள்‌, நீர்ப்‌ பாசனம்‌, நில உரிமை, சமூக 
உரிமை ஆகியவை பற்றிய குறிப்புகள்‌ மிகுதியும்‌ பயின்று வருகின்றமை, பண்டைய 
கொங்கு நாட்டின்‌ பகுதியான வடகொங்குப்‌ பகுதியாக இப்பகுதி விளங்கியமையை 
இக்கல்வெட்டுகள்‌ பேசுகின்றன. 


ஈரோடு மாவட்டக்‌ கல்வெட்டுகளை முதல்‌ வாசிப்பு செய்தளித்த மறைந்த 
திரு. இரா. ப. கருணானந்தம்‌ அவர்களின்‌ சீரிய பணி போற்றுதலுக்குரியது. இந்நூலினை 
வெளிக்கொணரும்‌ பணிகளை மேற்கொண்ட முனைவர்‌ செ. இராசு மற்றும்‌ 
முனைவர்‌ ர. பூங்குன்றன்‌ ஆகியோர்‌ பாராட்டுதலுக்குரியவர்கள்‌. 

இந்நூலின்‌ பதிப்புப்‌ பணியில்‌ ஈடுபட்ட கல்வெட்டாய்வாளர்கள்‌ திரு. கிசு. சம்பத்‌ 
மற்றும்‌ திரு. இரா. சிவானந்தம்‌ ஆகியோருக்கும்‌, இந்நூலினை நல்ல முறையில்‌ டிடிபி 
செய்து அட்டைப்‌ படம்‌ வடிவமைத்த அச்சுக்கோர்ப்பாளர்‌ திருமதி தே. சத்தியவதி 
அவர்களுக்கும்‌ எனது பாராட்டுகள்‌. மற்றும்‌ இந்நூலை வெளியிட உரிய நிதியினை 
அளித்திட்ட தமிழ்நாடு அரசுக்கு எனது நன்றியினைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. 


நாள்‌ : 21-12-2010 தீ. ஸரீ ஸ்ரீதர்‌ 


சென்னை - 600 008 முதன்மைச்‌ செயலாளர்‌ (ம) ஆணையர்‌ 


முன்னுரை 


ஈரோடு மாவட்டக்‌ கல்வெட்டுகளின்‌ மூன்றாம்‌ தொகுதியாக இந்நூல்‌ 
அமைந்துள்ளது. கி.பி. 11-ஆம்‌ நூற்றாண்டு முதல்‌ 19-ஆம்‌ நூற்றாண்டு வரையிலான 
கல்வெட்டுகள்‌ இத்தொகுதியில்‌ இடம்பெற்றுள்ளன. இத்தொகுதியில்‌ உள்ள 
கல்வெட்டுகள்‌ தமிழ்‌ மொழி, சமஸ்கிருத மொழி ஆகியவற்றில்‌ எழுதப்பெற்றுள்ளன. 
அரசர்‌, அந்தணர்‌ ஆகியோர்‌ பற்றிய கல்வெட்டுகள்‌ சில சமஸ்கிருதத்தில்‌ உள்ளன. 
மற்றவை தமிழ்‌ மொழிமில்‌ உள்ளன. தமிழ்க்‌ கல்வெட்டுகள்‌ அனைத்தும்‌ தமிழ்‌ 
எழுத்துகளில்‌ பொறிக்கப்‌ பெற்றுள்ளன. இரண்டாம்‌ தொகுதியில்‌ உள்ள அரசர்கள்‌ 
கல்வெட்டுகள்‌ இத்தொகுதியிலும்‌ உள்ளன. முதலாம்‌ விக்கிரமசோழன்‌ தொடங்கி 
மூன்றாம்‌ விக்கிரமசோழன்‌ வரையிலான கொங்குச்‌ சோழ மன்னர்கள்‌ கல்வெட்டுகள்‌ 
இத்தொகுதியில்‌ உள்ளன. பாண்டியர்களில்‌ வீரபாண்டியன்‌, சுந்தரபாண்டியன்‌ ஆகியோர்‌ 
கல்வெட்டுகள்‌ உள்ளன. போசளர்களில்‌ மூன்றாம்‌ வீரவல்லாளன்‌ கல்வெட்டுகள்‌ 
உள்ளன. சில விஜயநகரர்‌ கல்வெட்டுகள்‌, நாயக்கர்‌ கல்வெட்டுகள்‌, விக்டோரியா 
மகாராணி கல்வெட்டுகள்‌ ஆகியவை உள்ளன. 


கொங்குச்‌ சோழர்கள்‌ 

இவர்களைக்‌ கோநாட்டரசர்கள்‌ என்று கே. வி. சுப்ரமணிய அய்யர்‌ அவர்கள்‌ 
கூறுவார்‌. முதல்‌ மூன்று அரசர்கள்‌ கோநாட்டான்‌ என்ற சொல்லுடன்‌ தங்கள்‌ 
பெயரைக்‌ குறிப்பிடுவார்கள்‌. கோநாடு என்பது இன்றைய புதுக்கோட்டைப்‌ பகுதி. 
இவர்களில்‌ முதல்‌ அரசன்‌ கோநாட்டான்‌ வீரசோழன்‌ என்பவன்‌. இவனுடைய மகன்‌ 
கலிமூர்க்கன்‌, இவனுடைய மகன்‌ விக்கிரமசோழன்‌. இத்தொகுயில்‌ அபிமான சோழன்‌ 
தொடங்கி கல்வெட்டுகள்‌ சேர்க்கப்பெற்றுள்ளன. 

அபிமான சோழன்‌, அபிமான சோழ இராஜாதிராஜன்‌, இராஜாதிராஜ வீர 
சோழன்‌ (இவன்‌ இரண்டாம்‌ வீரசோழன்‌) உத்தம சோழன்‌, உத்தம சோழ 
வீரநாராயணன்‌, முதலாம்‌ குலோத்துங்கன்‌, மூன்றாம்‌ வீரசோழன்‌, இரண்டாம்‌ 
குலோத்துங்கன்‌, வீரராசேந்திரன்‌, இரண்டாம்‌ விக்கிரமசோழன்‌, ஒரு ராசகேசரி, மூன்றாம்‌ 
விக்கிரம சோழன்‌ ஆகிய அரசர்கள்‌ கல்வெட்டுகள்‌ உள்ளன. 
அபிமான சோழன்‌ (கி.பி. 1047-1085) 

இம்மன்னனுடைய கல்வெட்டு விசயமங்கலம்‌, நாகீசுவரர்‌ கோயிலில்‌ 
கிடைக்கின்றன. அவை விளக்குக்‌ கொடை, நிலக்‌ கொடை ஆகியவை பற்றிக்‌ 


கூறுகின்றன. இவன்‌ முப்பத்து மூன்று ஆண்டுகள்‌ ஆண்டுள்ளான்‌. இவனுடைய 
மெய்க்கீர்த்தி அவினாசிக்கருகில்‌ உள்ள நடுவச்சேரிக்‌ கல்வெட்டில்‌ உள்ளது. 
அபிமான சோழ இராஜாதிராஜன்‌ (கி.பி. 1085-1100) 

இராஜாதிராஜன்‌ கல்வெட்டுகள்‌ விஜயமங்கலத்திலும்‌, பட்டாலியிலும்‌ 
கிடைக்கின்றன. இக்கல்வெட்டுகள்‌ விளக்குக்‌ கொடை, நிலக்‌ கொடை ஆகியவை 
பற்றிக்‌ கூறுகின்றன. அரசனே சில கொடைகளை வழங்கியுள்ளான்‌. 
இராஜாதிராஜ உத்தமசோழன்‌ (கி.பி. 1100-1118) 

இம்மன்னனுடைய கல்வெட்டுகள்‌ பல ஊர்களில்‌ கிடைக்கின்றன. இவன்‌ 
தென்‌ கொங்கு நாட்டின்‌ மீது படையெடுக்க காரைத்தொழு என்ற ஊரில்‌ கோட்டையைக்‌ 
கட்டி படை வைத்திருந்தான்‌ என்ற செய்தி இருகூர்‌ செப்பேட்டில்‌ குறிக்கப்‌ 
பெறுகின்றது. அதனால்‌ உத்தமசோழன்‌ காலம்‌ முதல்‌ கொங்குச்‌ சோழர்களுக்கும்‌, 
வீரகேரளர்களுக்குமிடையில்‌ பூசல்‌ நடந்து வந்தது என்று கருதலாம்‌. 
இராஜாதிராஜ வீரசோழன்‌ (கி.பி. 1118-1138) 

இந்த வீரசோழன்‌ இரண்டாம்‌ வீரசோழன்‌ என்று கூறப்பெறுகிறான்‌. அவன்‌ 
கல்வெட்டுகள்‌ விசயமங்கலம்‌ என்ற ஊரில்‌ பொறிக்கப்‌ பெற்றுள்ளன. விசயமங்கலம்‌ 
கல்வெட்டு சக ஆண்டு 1122-இல்‌ பொறிக்கப்பெற்றுள்ளது. அதனால்‌ இவன்‌ 
வரலாற்றாண்டை துல்லியமாகக்‌ கணிக்க முடிகின்றது. 
உத்தமசோழ வீரநாராயணன்‌ (கி.பி. 1138-1149) 

கொங்கு வரலாற்றில்‌ மூன்று வீர நாராயணர்கள்‌ குறிக்கப்‌ பெறுகின்றனர்‌. 
கி.பி. 10-ஆம்‌ நூற்றாண்டில்‌ ஆட்சி செய்த கோக்கண்டன்‌ வீரநாராயணன்‌, உத்தம 
சோழ வீரநாராயணன்‌, வீரநாராயணன்‌ ஆகியோர்‌ ஆவர்‌. அவர்களில்‌ உத்தம சோழ 
வீரநாராயணன்‌ கொங்குச்‌ சோழர்‌ மரபைச்‌ சேர்ந்தவன்‌. இவன்‌ கல்வெட்டு 
கிடைக்கின்றது. 
முதலாம்‌ குலோத்துங்கன்‌ (கி.பி. 1149-1168) 

இவன்‌ கல்வெட்டுகள்‌ விசயமங்கலம்‌ கோயில்களில்‌ கிடைக்கின்றன. இவன்‌ 
சமணக்‌ கோயிலுக்கும்‌ கொடை அளித்துள்ளான்‌. இவன்‌ பாண்டியர்‌ தாயாதிச்‌ 
சண்டையில்‌ ஈடுபட்டவன்‌. இவன்‌ காலம்‌ முதல்‌ கொங்குச்‌ சோழர்‌ ஆட்சி பரப்பு 
விரிவடைந்து கொண்டே இருந்தது. குலோத்துங்கன்‌ பாண்டியர்‌ தாயாதிச்‌ சண்டையில்‌ 
தலையிட்டு வெற்றி வாகை சூடியமை கொங்குச்‌ சோழர்க்குப்‌ பெருமை சேர்த்தது. 
மூன்றாம்‌ வீரசோழன்‌ (கி.பி. 1168-1196) 

கி.பி. 1171 முதல்‌ இரு கொங்கும்‌ ஒன்றாக ஆண்ட பெருமை வீரசோழனுக்கே 
வந்தது. ஆனால்‌ இந்த முயற்சி உத்தம சோழன்‌ காலத்திலும்‌, குலோத்துங்கன்‌ 


காலத்திலும்‌ கைகூடவில்லை. இவன்‌ இரு கொங்கும்‌ ஒன்றாக ஆண்டவன்‌ என்று 
தன்னைக்‌ கூறிக்கொண்டான்‌. இவன்‌ காலத்தில்‌ மூன்றாம்‌ ஆட்சியாண்டில்‌ இரு 
கொங்கில்‌ இருந்த கோயில்களுக்கு வரி நீக்கம்‌ செய்தான்‌. இந்த வரிநீக்கம்‌ அக்கோயில்‌ 
பூசை தடைபடாமல்‌ நடைபெறுவதற்கு ஆகும்‌. இவன்‌ காலத்தில்‌ பல தேவதானங்கள்‌ 
உருவாக்கப்‌ பெற்றன. 
இரண்டாம்‌ குலோத்துங்கன்‌ (கி.பி. 1196-1207) 

இம்மன்னன்‌ 10 ஆண்டுகள்‌ ஆட்சி செய்தான்‌. இவன்‌ கல்வெட்டுகள்‌ 
விசயமங்கலம்‌, ஈங்கூர்‌ ஆகிய ஊர்களில்‌ கிடைக்கின்றன. /விசையமங்கலம்‌ பெருமாள்‌ 
கோயில்‌, நாகீஸ்வரர்‌ கோயில்‌ ஆகிய கோயில்களில்‌ இவன்‌ கல்வெட்டுகள்‌ கிடைக்கின்றன. 
இரண்டாம்‌ விக்கிரமசோழன்‌ கல்வெட்டில்‌ குலோத்‌ துங்கள்‌, வீரராசேந்திரன்‌ ஆகியோர்‌ 
காலத்துக்‌ கல்வெட்டுகள்‌ பெயர்த்து எழுதப்‌ பெற்றுள்ள செய்தி கூறப்பெறுகின்றது. 
வீரராசேந்திரன்‌ (கி.பி. 1207-1256) 

இவனுடைய கல்வெட்டுகள்‌ இந்தத்‌ தொகுதியில்‌ இடம்‌ பெற்றுள்ளன. 
விசயமங்கலம்‌ கல்வெட்டில்‌ சகம்‌ 1179 என்று பமின்று வருகின்றது. இவனுடைய 
ஆட்சி ஆண்டு தொடங்கிய திதியைக்‌ கணக்கில்‌ எடுத்துக்‌ கொண்டு ஆட்சி 
ஆண்டைக்‌ கணக்கிட்டனர்‌. அதன்‌ அடிப்படையில்‌ ஓராண்டிற்கு 15 நாட்கள்‌ 
கூடும்‌ 365 என்பதற்குப்‌ பதிலாக 380 நாட்கள்‌ வரும்‌. இதை உறுதிப்படுத்தும்‌ 
வகையில்‌ இவன்‌ காலத்து அவினாசிக்‌ கல்வெட்டு ஒன்று ஓராண்டிற்கு 55 சனிக்கிழமை 
என்று கூறப்பெறுகின்றது. பொதுவாக ஓர்‌ ஆண்டிற்கு 52 சனிக்கிழமைகள்‌ மட்மே, 
ஆனால்‌ வீரராசேந்திரனின்‌ கல்வெட்டில்‌ 55 சனிக்கிழமைகள்‌ கூறப்பெற்றன. 55 
சனிக்கிழமைகள்‌ என்று கூறும்போது அந்த ஆண்டிற்கு 980 நாட்கள்‌ வருகின்றன. 
49 ஆண்டுகளை 380ஆல்‌ வகுக்கும்‌ போது 46 ஆண்டு என்று வந்திருக்கக்‌ 
கூடும்‌. அந்த அடிப்படையில்‌ விசயமங்கலம்‌ கல்வெட்டை அணுக வேண்டும்‌. 
இரண்டாம்‌ விக்கிரம சோழன்‌ (கி.பி. 1256-1263) 

இவனுடைய காலத்தில்தான்‌ விசயமங்கலம்‌ நாகீஸ்வரர்‌ கோயில்‌ சுற்றுமண்டபம்‌ 
புதுப்பிக்கப்பெற்று பழங்கல்வெட்டுகள்‌ மறுபடியும்‌ பொறிக்கப்பெற்றன. ஏழாம்‌ ஆட்சி 
ஆண்டு வரை இவனுடைய கல்வெட்டுகளையும்‌ இவன்‌ பெயரன்‌ மூன்றாம்‌ 
விக்கிரமசோழன்‌ கல்வெட்டுகளையும்‌ பிரித்தறிவது கடினமாக உள்ளது. 


ஒரு இராசகேசரி 
இரண்டாம்‌ விக்கிரமசோழனுக்கும்‌, மூன்றாம்‌ விக்கிரமசோழனுக்கும்‌ பரகேசரி 
என்ற பட்டப்பெயர்‌ கூறப்பெறுகின்றது. இவர்களுக்கிடையில்‌ ஓர்‌ இராசகேசரி 


K 


ஆண்டிருக்க வேண்டும்‌. இந்தக்‌ காலகட்டத்தில்‌ இராசகேசரி வீரபாண்டியன்‌ என்பவன்‌ 
ஆண்டுள்ளான்‌. அவன்‌ ஆட்சி ஆண்டு கி.பி. 1265-1288 என்று உறுதியாகக்‌ 
கூறலாம்‌. இவன்தான்‌ அந்த இராசகேசரியா என்பது ஆய்வுக்குரியது. இவனுடைய 
விசயமங்கலம்‌ கல்வெட்டு ஒன்று சக ஆண்டுடன்‌ வருகின்றது. அக்கல்வெட்டுப்படி 
இவனுடைய இறுதி ஆட்சி ஆண்டு கி.பி. 1288. ஆனால்‌ கொங்கு வரலாற்றாசிரியர்கள்‌ 
இவனுடைய இறுதி ஆட்சி ஆண்டை கியி. 1285 என்று கூறுகின்றனர்‌. இவன்‌ 
ஆட்சியின்போது மூன்றாம்‌ விக்கிரமசோழன்‌ கல்வெட்டுகளும்‌ கிடைக்கின்றன. இது 
பற்றி ஆய்வு செய்ய வேண்டும்‌. 
மூன்றாம்‌ விக்கிரமசோழன்‌ (கி.பி. 1273-1308) 

இவன்‌ கல்வெட்டு சக ஆண்டுடன்‌ தொடங்குவதால்‌ இவனது ஆட்சி 
ஆண்டைத்‌ துல்லியமாகக்‌ கணக்கிடலாம்‌. விசயமங்கலம்‌ கல்வெட்டொன்று சக 
ஆண்டுடன்‌ தொடங்குகின்றது. இவன்‌ காலத்தில்‌ பல கோமில்களுக்குக்‌ கொடை 
அளிக்கப்பெற்றன. கி.பி. 1808-இல்‌ ஆட்சி முடிவதால்‌ இவன்‌ 35 ஆண்டுகள்‌ 
ஆண்டான்‌ எனலாம்‌. இவன்‌ காலத்தில்‌ பல நீர்நிலைகள்‌ உருவாக்கப்பெற்றன. 
பாண்டியர்கள்‌ 

இத்தொகுதியில்‌ இரண்டு பாண்டிய மன்னர்களின்‌ கல்வெட்டுகள்‌ தொகுக்கப்‌ 
பெற்றுள்ளன. இராசகேசரி வீரபாண்டியன்‌, கோச்சடபன்மர்‌ சுந்தரபாண்டியன்‌ ஆகியோர்‌. 
இவர்களை கே. வி. சுப்ரமணிய அய்யர்‌ பாண்டியர்கள்‌ என்று ஒப்புக்கொள்ளமாட்டார்‌. 
உள்ளூர்‌ தலைவர்களே தங்களுக்கு பாண்டியன்‌ என்ற பெயரை வைத்துக்கொண்டனர்‌ 
என்று கூறியுள்ளார்‌. 


இராசகேசரி வீரபாண்டியன்‌ (கி.பி. 1265-1288) 

இவன்‌ கல்வெட்டுகள்‌ விசயமங்கலம்‌, நாகீஸ்வரர்‌ கோயிலில்‌ கிடைக்கின்றன. 
விசயமங்கலம்‌ கல்வெட்டொன்று சக ஆண்டுடன்‌ தொடங்குகின்றது. அதனால்‌ 
ஆட்சி கி.பி. 1288 வரை நீடித்தது எனலாம்‌. இவன்‌ காலத்தில்‌ ஏரிகளும்‌ குளங்களும்‌ 
உருவாக்கப்பெற்றன. விசயமங்கலம்‌ கோயில்கள்‌ எல்லாவற்றிற்கும்‌ கொடை 
அளித்துள்ளான்‌. திங்களூர்‌, குன்றத்தூர்‌, ஆதியூர்‌ போன்ற ஊர்களிலும்‌ இவன்‌ 
கல்வெட்டுகள்‌ கிடைக்கின்றன. 
சுந்தரபாண்டியன்‌ (கி.பி. 1285-1315) 

இவனுடைய கல்வெட்டுகள்‌ விசையமங்கலத்தில்‌ மிகுதியும்‌ கிடைக்கின்றன. 
இவன்‌ பெயரில்‌ சுந்தரபாண்டிய விண்ணகரம்‌ என்ற திருமால்‌ கோயில்‌ கட்டப்பெற்றது. 
இவன்‌ காலத்திலும்‌ ஏரிகள்‌ நிறைய உருவாக்கப்பெற்றன. 


XxX 


போசளர்கள்‌ 

போசளர்கள்‌ விஷ்ணுவர்த்தனன்‌ காலம்‌ தொடங்கி படையெடுத்திருந்தாலும்‌ 
வீரசோமேசுவரன்‌ மூன்றாம்‌ வீரவல்லாளன்‌ ஆகிய மன்னர்கள்‌ கல்வெட்டுகள்‌ மட்டும்‌ 
இங்குக்‌ கிடைக்கின்றன. இத்தொகுதியில்‌ வீரவல்லாளன்‌ கல்வெட்டுகள்‌ மிகுதியாக 
அச்சிடப்படுகின்றன. இக்காலத்தில்‌ திருமால்‌ கோயில்‌, சிவன்‌ கோயில்‌, சமணர்‌ 
கோயில்‌ ஆகியவற்றிற்குக்‌ கொடை அளிக்கப்பெற்றுள்ளது. இவன்‌ காலத்தில்‌ நாட்டுச்‌ 
சபை செல்வாக்குப்‌ பெறத்தொடங்கியது. இவன்‌ வாளுக்கும்‌ தோளுக்கும்‌ நன்றாக 
குறுப்பு நாட்டு நாட்டார்‌ கொடை அளித்துள்ளனர்‌. பவானிசாகரில்‌ உள்ள கல்வெட்டு 
ஒன்று கொங்கில்‌ 19 நாட்டு நாட்டார்‌ பற்றிக்‌ கூறுகின்றது. கி.பி 1866 வரை இவன்‌ 
ஆண்டுள்ளான்‌. 
விசயநகரர்‌ 

இத்தொகுதியில்‌ விசயநகரர்‌ கல்வெட்டுகள்‌ மிகக்‌ குறைவாகவே சேர்க்கப்‌ 
பெற்றுள்ளன. உள்ளூர்‌ தலைவர்கள்‌ ஆட்சி நடந்துள்ளது. ஸ்ரீவீரஹரிஹரராயன்‌ 
கல்வெட்டு ஒன்று விசயமங்கலத்தில்‌ உள்ளது. 
நாட்டுப்‌ பிரிவுகள்‌ 

இத்தொகுதியிலும்‌ வட கொங்கு இருபது நாடுகள்‌ பற்றிய குறிப்புகள்‌ 
கிடைக்கின்றன. விசயமங்கலம்‌ நாகீஸ்வரர்‌ கோமில்‌ கல்வெட்டொன்றில்‌ இப்பெயர்கள்‌ 
கூறப்பெறுகின்றன. அது மூன்றாம்‌ வீரசோழன்‌ கல்வெட்டு. நாட்டுக்கு நாட்டுச்‌ 
சாமந்தார்‌ ஆட்சிதான்‌ அப்போது இருந்தது. நாட்டார்‌ ஆட்சி பற்றிக்‌ கிடைக்கவில்லை. 
போசளர்‌ காலத்தில்‌ நாட்டார்‌ ஆட்சி தொடங்கியது. 
ஆறுநாடு 

ஆறுநாடு பற்றிக்‌ கல்வெட்டுகளில்‌ பயின்று வருகின்றது. ஆறுநாடு எப்படி 
உருவானது என்பதை அறிந்து கொள்ள விசயமங்கலம்‌ கல்வெட்டு ஒன்று சான்றாக 
கிடைக்கின்றது. இக்கல்வெட்டு மூலம்‌ குறும்புநாடு, பேரூர்‌ நாடு, வட பரிசார நாடு, 
வீர சோழ வளநாடு, நாலூர்ப்‌ பற்று நாடு, ஒடுவங்கநாடு ஆகிய நாடுகள்‌ ஆறு 
நாட்டில்‌ இருந்தன என்பது உறுதிப்படுகின்றது. 
காசுகள்‌ 

இத்தொகுதி கல்வெட்டுகளில்‌ ஸ்ரீயக்கி பழஞ்சலாகை அச்சு, பழஞ்சாலகை 
அச்சு, வராகன்‌, பணம்‌ ஆகிய காசுகள்‌ வழக்கத்தில்‌ இருந்துள்ளமை பற்றிக்‌ 
கூறப்பெறுகின்றது. 
சமூகம்‌ 

இடங்கைப்‌ பிரிவுகளில்‌ இடங்கை தொன்னூற்றொன்பது சாதிகள்‌ மட்டும்‌ 
குறிக்கப்பெறுகின்றன. பிராமணர்களைக்‌ குறிக்கும்‌ போது கோத்திரப்‌ பெயரும்‌, 


xi 


வேளாளர்‌, வேட்டுவர்‌ ஆகியோரைக்‌ குறிக்கும்போது குடிப்பெயர்களும்‌ பமின்று 
வருகின்றன. வெள்ளாளர்களில்‌ படைத்தலை என்ற பிரிவு விசயமங்கலம்‌ கல்வெட்டில்‌ 
குறிக்கப்பெறுகிள்றது. இத்தொகுதி கல்வெட்டில்‌ வெள்ளாளர்‌ சிவப்பிராமணர்‌, 
ஸ்ரீவைஷ்ணவர்‌, வேட்டுவர்‌, குயவர்‌ ஆகியோர்‌ குறிக்கப்பெறுகின்றனர்‌. 
நீர்ப்பாசனம்‌ 

இத்தொகுதிமில்‌ அனாதி பாழாய்‌ கிடந்த ஏரிகள்‌ புதுப்பிக்கப்‌ பெற்றுக்‌ 
கோயிலுக்குக்‌ கொடையாக அளித்த செய்தி கூறப்பெறுகின்றது. அவற்றில்‌ வீரபாண்டியப்‌ 
பேரேரி, சுந்தரப்‌ பாண்டியப்‌ பேரேரி ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. நல்லாற்றின்‌ 
குறுக்கே அணை கட்டப்பட்டமை பற்றி கரிய வரதராஜப்‌ பெருமாள்‌ கோயில்‌ 
கல்வெட்டு ஒன்று கூறுகின்றது. 
சமயநிலை 

இந்தத்‌ தொகுதியில்‌ சமணக்‌ கோயில்‌ சிவன்‌ கோயில்‌, திருமால்‌ கோமில்‌, 
சக்தி கோயில்‌ ஆகிய கோயில்களைப்‌ பற்றிய கல்வெட்டுச்‌ சான்றுகள்‌ மிகுதியும்‌ 
கிடைக்கின்றன. உண்ணாநோன்பிருந்து உயிர்நீத்த புளியப்பை என்பவளுக்கு நீர்‌ 
நிசிதிகைக்‌ கல்‌ நட்டமை பற்றிய கல்வெட்டு கிடைக்கின்றது. அதனால்‌ பெண்களைப்‌ 
போற்றும்‌ யாப்பனிய சமணப்‌ பிரிவு விசயமங்கலத்தில்‌ செல்வாக்கு பெற்றிருந்தது 
எனலாம்‌. இப்பிரிவு கர்நாடகத்தில்‌ தோன்றியது. வீரசங்காதன்‌ சூற்றியதேவன்‌ என்ற 
உத்தரமந்திரி பேரால்‌ வீரசங்காதப்‌ பெரும்பள்ளி என்ற சமணப்பள்ளி உருவாக்கப்‌ 
பெற்றிருந்தது. ஈங்கூரில்‌ ஐய்யனார்‌ கல்சிற்பம்‌ கல்வெட்டுடன்‌ கிடைக்கின்றது. இந்தச்‌ 
சிற்பம்‌ குறிப்பிடத்தக்கது. இது ஐய்யனார்‌ படிமக்‌ கலையைப்‌ பற்றி அறிந்து 
கொள்வதற்குச்‌ சிறந்த சான்று. 
சித்திரமேழிப்‌ பெரியநாடு 

விசயமங்கலத்தில்‌ சித்திரமேழி விண்ணகர்‌ என்ற பெயரில்‌ திருமால்‌ கோயில்‌ 
ஒன்று உள்ளது. இக்கோயிலை சித்திரமேழிப்‌ பெரிய நாட்டார்‌ என்ற குழுவினர்‌ 
கட்டினர்‌. சித்திரமேழிப்‌ பெரியநாடு என்று கூறப்பெறும்‌ அமைப்பு பற்றிய கல்வெட்டு 
விசயமங்கலம்‌ அருகில்‌ உள்ள சர்க்கார்‌ பெரியபாளையம்‌ என்ற ஊரில்‌ கிடைக்கின்றது. 
இக்கல்வெட்டால்‌ சித்திரமேழிப்‌ பெரியநாட்டில்‌ வேளாளர்‌ சேர்ந்திருந்தனர்‌ என்பது 
உறுதிபடுகின்றது. இந்த வேளாளர்‌ சபையில்‌ வணிகர்களும்‌ (வணிகக்‌ குழுவினரும்‌) 
சேர்ந்திருந்தனர்‌. இவர்கள்‌ அந்நாளைய சமூகத்திற்கும்‌, அரசுக்குமிடையில்‌ பாலமாகச்‌ 
செயல்பட்டனர்‌. இந்த அமைப்பின்‌ அதிகாரம்‌ வடக்கே சோளாப்பூரிலிருந்து தெற்கே 
திருநெல்வேலி வரை பரவி நின்றது. இந்த அமைப்பினர்‌ தென்னிந்தியா முழுவதும்‌ 
செல்வாக்குப்‌ பெற்றிருந்தனர்‌. 


. இடங்கை சாதி 

விசயமங்கலம்‌ பெருமாள்‌ கோயில்‌ கல்வெட்டொன்றில்‌ இடங்கை 
தொன்னூற்றொன்பது சாதியார்‌ பற்றிய குறிப்பு வருகின்றது. பொதுவாக வலங்கைத்‌ 
தொன்னூற்றெட்டுச்‌ சாதி, இடங்கை தொன்னூற்றெட்டுச்‌ சாதியார்‌ என்று 
கூறப்பெறுகின்றது. பிறபகுதிகளில்‌ இடங்கை, வலங்கை இரண்டு பிரிவினரும்‌ 
கூறப்பெறுகின்றனர்‌. ஆனால்‌ கொங்கு நாட்டில்‌ இடங்கைப்‌ பிரிவினர்‌ மட்டுமே 
கூறப்பெறுகின்றனர்‌. இதற்கான காரணத்தைக்‌ கண்டறிய வேண்டும்‌. 


1158/2003 


1159/2003 


1160/2003 


1161/2003 


1162/2003 


1163/2003 


SUMMARY OF INSCRIPTIONS 
ERODE DISTRICT - VOL. III 


VIJAYAMANGALAM 


On the west wall of the sanctum sanctorum of the Karumanikka Perumal 
temple. Tamil. Virapandyar.y. 15 (A.D. 1280). It records a gift of money by 
an individual. This amount of twenty five phanams were deposited with saba 
of Karrayan Kani alias Virachola chathurvedimangalam. The memebers of 
sabha had agreed to measure certain eventity of oil to the above said temple. 
Its an interesting example for temple administration and relationship between 
sabha and temple. 


On the south wall of the sanctum sanctorum of above temple.Tamil. 
Virapandyar.y. nil-13® century A.D. It records a gift of lamp by an individual 
who was working in this temple. 


On the north wall of sanctum sanctorum of the same temple.Tamil. 
Virarajendhrar.y. 10 (A.D. 1217). It records a gift of money (29 accus) by 
an individual for articles for food offering. 


On the north wall of the same temple. Tamil. Virapandyar.y. 12 (A.D. 1277) 
It records a gift of money for burning a twilight lamp. 


On the west wall of the front mandapa of the same temple. Tamil. 
Sundarapandya r.y. 23 (A.D.1308). It records a gift of money for burning 
twilight lamp by Periyadevan alias Vanarayan who hails from Padaithalai 
clan of Vellala community. 


On the north side of eastern gate of front mandapa of the same temple. Tamil. 
Sundarapandyar.y. 28 (A.D. 1313). It records a gift of money (10 panams) 
for an accu by an individual from Padaithalai clan of Vellala caste. 


1164/2003 


On the wall left side of front mandapa of same temple. Tamil. Sundarapandya 
Ly. 27 (A.D. 1312). Itrecords a gift of money for burning twilight lamp by an 
individual from Pandya country. 


1165/2003 On the same place. Tamil. Sundarapandya r.y. 24 (A.D. 1309). It records 


1166/2003 


1167/2003 


1168/2003 


1169/2003 


1170/2003 


1171/2003 


1172/2003 


1173/2003 


a gift of money for burning twilight lamp by an individual from Kaikola 
community. 


On the south jagathi of front mandapa of the same temple. Tamil. Viravallala 
[11 (A.D. 1329 ) It records a gift of taxes for renovation of temple by the 
King. 


On the east wall of front mandapa of the same temple. Tamil. Sundarapandya 
r.y.2(A.D. 1287). Itrecords a gift of money by an individual for burning 
twilight lamp. 


On the north wall of front mandapa of the same temple. Tamil. Virapandya 
Ly. 17 (A.D. 1282). It records a gift of money by an individual from Vellala 
community who haild from Kunnattur. 


Ona pillar in the south prakara of the same temple. Tamil. Vikramachola II 
Ly. 2(A.D. 1257). It records a gift of pillar by an individual from Padaithalai 
clan of Vellala community. 


On the north wall of sanctum sanctorum of the same temple. Tamil. 
Virarajendra 41 r.y. (A.D. 1248). It records the conferment of Kani right 
upon Sivabrahmin by Sivabrahmins of Nageswara swami temple. 


On the south wall of sanctum sanctorum of the same temple. Tamil. Virarajendra 
ry. 42 (A.D. 1249). It records a gift of money (Sriyakki1) by an individual 
from Saathenthai clan of Vellala community. 


On the north wall of sanctum sanctorum of the same temple. Tamil. Virarajendra 
Ly. 41 (A.D. 1248). It records a gift of money by a Sivabrahmin from Pidariyur. 


On the east wall of sanctum sanctorum of the same temple. Tamil. Virarajendra 
3. 30 (A.D. 1237). It records a gift of money for burning a twilight lamp by 
an individual from Padaithalai clan of Vellala community. 


1173/2003 On the east wall of sanctum sanctorum of the same temple. Tamil. 


Virarajendra r.y. 41 (A.D. 1248). It records a gift of money by a lady 
from Potter community. 


1174/2003 


1175/2003 


1176/2003 


1177/2003 


1178/2003 


1179/2003 


1180/2003 


1181/2003 


1182/2003 


1183/2003 


On the east wall of sanctum sanctorum of the same temple. Tamil. Virarajendra 
நு. 13 (A.D. 1220). It records conferment of kani right to a sivabrahmin by 
Urassembly of Vijayamangalam. 


On the south wall of sanctum sanctorum of the same temple. Virarajendrar.y. 
38 (A.D. 1245). It records a gift of money by an individual from Kolli clan of 
Velllala community. 


On the south wall of sanctum sanctorum of the same temple. Tamil. Virarajendra 
Ly. 20(A.D. 1227). It records a gift of chain (Aramkakkum uraniyodu okkum 
gold) and money(one palanthirukagai) for burning twilight lamp in Amman 
temple by lady from Vellala community in Puvaninadu. 


On the north wall of front mandapa of the same temple. Tamil. Virarajendra 
ry. 3 (A.D. 1168). It records a gift of money by a trader from mathur for 
burning twilight lamp. 


Onthe north wall of front mandapa of the same temple. Tamil. Sundarapandya 
Ly. 16 (A.D. 1301). It records a gift of money (panam) for burning twilight 
lamp by an individual from Padaithalai clan of Vellala community. 


On the north wall of front mandapa of the same temple. Tamil. Virarajendra 
ry. 5 (A.D. 1270). It records a gift of money for burning a twilight lamp by an 
individual from Padaithalai clan of Vellala community. 


On the north wall of front mandapa of the same temple. Tamil. Virarajendra 
Ly. 3 (A.D. 1268) It records a gift of money for buming a twilight lamp by a lady 
who was the wife ofan individual from Padaithalai clan of Vellala community. 


On the north wall of front mandapa of the same temple. Tamil. 
Thiribuvanaviradeva (Vira chola 111) r.y. 4(A.D. 1172). It records a gift of 
money by four individuals from Vellala and trader communities. 


On the north wall of front mandapa of the same temple. Tamil. Virapandya 
Ly. 15 (A.D. 1280). It records a gift of tank which indiscorded condition for 
long time as devadana to the temple of Goddess. The reconstruction work 
was entrusted with Ur assembly of Vijayamangalam. 


On the east wall of front mandapa of the same temple. Tamil. Vikrama chola 
II r.y. 4 (A.D. 1259). It records a gift of money by an individual from 
Vijayamangalam. The money was deposited with siva brahmana of Nageswara 
temple. 


1184/2003 


1185/2003 


On the east wall of front mandapa of the same temple. Tamil. Vikramachola- 
[11 ரது. 13 (A.D. 1286). It records a gift of money by a merchant. 


On the east wall of front mandapa of the same temple. Virachola III r.y. 4 
(A.D. 1172). It records a gift of money (two accus) by an individual from 
Kings regiment. 


1185/2003 On the south wall of front mandapa. Tamil. Abimanachola Rajadhiraja (A.D. 


1186/2003 


1187/2003 


1188/2003 


1189/2003 


1190/2003 


1191/2003 


1192/2003 


1100). It records a gift of money for burning a perpetual lamp. 


On the south wall of front mandapa. Tamil. Abimanachola Rajadhiraja r.y. nil 
(12™ century A.D.). It records a gift of land by King. 


On the south wall of front mandapa of the same temple. Tamil. Virapandya 
Ly. 19 (A.D. 1284). It records a gift of money (sriyakki) by a dancing girl. 


On the south wall of front mandapa of the same temple. Tamil. Rajadhiraja 
Viranarayanan ரந. nil (124 century A.D.). It records a gift of taxes in grain by 
the King. A part of the taxes from Uttamachola chathurvedimangalam four 
nali of parakesari measure was equates with 37 nali of Viranarayanan nali. 


On the south wall of front mandapa of the same temple. It records a gift of 
idol of goddess and money for marriage rituals of God and Goddess by a 
lady who was the wife of Kangaya tharaiyan from sathuvay clan of Vellala 
community who was a native of Vijayamangalam. 


On the south wall of front mandapa of the same temple. Tamil. Vikramachola 
II ரது. 7 (A.D. 1263). It records the several gift made by money individual 
buming the light of Kulothunga 11 and Virarajendhra of Konguchola line. 


On the south wall of front mandapa of the same temple. Tamil. Kulothunga 
chola-Ir.y. 13( A.D. 1162). It records a gift of money (Palansalagai accu) 
and for performing rituals and burning perpetual lamp. 


On the north wall of front mandapa of the same temple. Tamil. Virarajendhra 
Ly. 3 (A.D. 1210). It records the several gift of money(sriyakshi palan salagai 
accu) by an individual by name Kovan maniccar Unnadi from Panankadai of 
Vellala community. 


1192A/20030On the south wall of front mandapa of the same temple. Tamil. No King.13th 


century A.D. It records a gift of money (sriyakshi palan salagai accu) by an 
individual from Vellalacommunnity. 


1193/2003 


1194/2003 


1195/2003 


1196/2003 


1197/2003 


1198/2003 


1199/2003 


1200/2003 


1201/2003 


1202/2003 


On the west wall of same mandapa of the same temple. Tamil. It records the 
king’s order various vadakongu nattu kani rights of Sivabrahmana and 
Dhanattar. 


On the west wall of same mandapa of the same temple. Tamil. Virachola 111 
ry. 11 (A.D. 1284). It records a gift of money by a lady, who was the wife of 
a Vellala Ilamazhai for buming twilight lamp. 


On the same wall of front mandapa of the same temple. Tamil. Virarajendhra 
14(A.D. 1221). It records a gift of money(four Kalanju) by Devan alias Siva 
kalyana nampi from Sathupadi clan of vellala community. This gift was utilised 
for the rituals food offering and ninty lamps during sivarathn festival. 


On the north wall of Amman temple. Tamil. It records an order of king 
issued to the Sivabrahmana’s in all temples in Kuruppu nadu to follow the 
system which was in existence in Vadaparicara nadu. According to the sys- 
tem in Vadaparicara nadu one fourth of the income of sivabrahmins must be 
given to the uvaccas. 


On the north wall of Amman temple. Tamil. Virapandya r.y. 9 (A.D. 1274). 
It records a gift of money (Palansalagai accu) by an individual from Vellala 
communntty. 

On the north wall of Amman temple. Tamil. Virapandya. r.y.12( A.D. 1277). 
It records a gift of money (a sriyakki palansalagai accu) by a lady from danc- 
ing group for burning twilight lamp. 


On the south wall of Amman temple in Nageswara temple. Tamil. Viravallala 
111 r.y. nil (14” century A.D.). It records a gift of village by nadu assembly to 
the Nageswara temple for rituals and renovations. 


On the north wall of front mandapa of Amman temple. Tamil. Sundarapandya 
ry. 27(A.D. 1212). It records a gift of money (140 panam) for burning a 
perpetual lamp by an individual from Venmani clan of Vellalacommunnity. 


On the north wall of front mandapa of Amman temple. Tamil. King’s name not 
mentioned, Saka 1265 (A.D. 1343). It records the agreement of ur assembly 
and ur officials for giving correct measurement of things to the Nageswara temple. 


On the same wall of the same temple. Tamil. Sundarapandya r.y. 27. (A.D. 
1312). It records a gift of 140 panam by Ur assembly by selling paddy into 
temple treasury. The money entrusted with Sivabrahmins. 


1203/2003 


1204/2003 


1205/2003 


1206/2003 


1207/2003 


1208/2003 


1209/2003 


1210/2003 


1211/2003 


1212/2003 


On the west wall of first prahara of Nageswara temple. Tamil. Rajadhiraja 
Ly. 14+1 (A.D. 1100). It records a gift tank of as tax free to the Nageswara 
Mudaiyar temple. 


On the slab near gopura near prakara wall. Tamil. Rajadhiraja Viracholan 
Ly. 5 (A.D. 1122). Itrecords a gift of land by a lady, the wife of Silaamban 
Neelan, who was a member of Vellai clan of Vellala community. 


On the west wall of Someswara temple. Vijayamangalam. Tamil. Virarajendra 
Ly. 3 (A.D. 1210). Itrecords a gift to Thirunattiyalvar by Ur assembly of 
Sirukalanci, Virarajendra Kaalan and Rajaganbirapidaran. 


On the west wall of Someswara temple. Tamil. Sundarapandiyar.y. 28 (A.D. 
1313). Itrecords a gift of money by an individual of Vellalacommunnity. 


On the east wall of the mandapa in Chandraprabha temple. Grantha and 
Tamil. Veera Harihara Rayar. (15” century A.D.). It records a gift of village 
Sengarpalli to the Aniyadalagiyar in Vijaymangalam for offering by Nattars of 
(Nadu assembly) Vadaparicara nadu Vaingarai nadu, Nalurparru nadu, Perur 
nadu, Kuruppu nadu and Veera chola nadu. 


Onthe post in the Vadhayamandapa of Chandra prabha temple. Tamil. King’s 
name not mentioned (9* century A.D.). It records the death of Puliyapai, the 
sister of Chamundarayan at the end Salleganai. 


On the pillar in the Vadhaya mandapa in the same temple. Tamil. Kulothunga 
Ir.y. 14 (A.D. 1163). It records a gift of land for rituals in the 
Virasangathaperumpalli by an individual by name Irunkolan who was 
performing nadukaval duty. It is interesting to note that gift is mentioned as 
devadana and not as palli chanda. 


On the door jamb of Nirutha mandapa of the same temple. Tamil. King’s 
name not mentioned (124 century A.D.). It records a gift of money (two 
anaiaccy) for performing rituals in front of Konguvelir Devasiriyar and their 
frends during Sankiranthi and Karthigai festivals. 


On the eastern door jamb of Nirutha mandapa of the same temple. Tamil. 
Virarajendra r.y. 46 (A.D. 1257). It records a gift of door jamb by an indi- 
vidual from Padaithalai clan of Vellalacommunnity. 


On the slab in the Beema theertha well in the same temple. Tamil. Virapandya 
Ly. 20 (A.D. 1288). It records some gift by a Vellala from Vadakarai nadu. 


1213/2003 


1214/2003 


1215/2003 


1216/2003 


1217/2003 


1218/2003 


1219/2003 


1220/2003 


1221/2003 


1222/2003 


1223/2003 


On the Beema theertha well. Fragmentary. (13th century A.D.). It mentions 
Virasangatha perumpalli. 


On the eastern adittana of Chandraprabha temple. Kannada. It records the 
construction of temple. 


On the slab in front of Vadhya mandapa of the same temple. Sanskrit. It 
says that one deeply involved in the beauty and fame of Brahad katha. 


On the south vidaba of Nageswaramudaiyar temple. Tamil. (A.D. 1884). It 
records the construction of several parts in the temple by Nagappa gaundar 
from Kampuliyampatti. 


On the north side Vidhana of mandapa of Nageswara temple. Tamil. Queen 
Victoriya (A.D. 1869). It records the construction of some parts of temple 
and Garudasthampa. 


On the wooden door of Vijayapuriamman temple. Tamil. (A.D. 1910). It 
records a gift of door by an individual from Vijayamangalam. 


On the roof of Nalla Kinarru Pillayar koil mandapa in Vijayamangalam 
(A.D. 1910). It records the gift of 2 Acre land donated to Muthu vinayaka 
temple. 


VELLODU 


On the east, north walls of Sarvalingeswara temple. Tamil. Virapandyar.y. 15 
(A.D. 1280). It records the conferment of same rights upon Kammala com- 
munity the Kankaya nadu and Punthurai nadu. 


On the south-east walls of the same temple. Tamil. Vijayanagara King (16” 
century A.D). It records a gift of lands which were irrigated from several 
tanks. 


On the north wall of sanctum sanctorum and ardha mandapa of the same 
temple. Tamil. Virapandya r.y. 15 (A.D. 1280). It records a gift of tank as 
Kudininga Devadana from lands irrigated from this tank one third of income 
must be given to the temple. 


On the north and west wall of mahamandapa of Sarvalingeswara temple. 
Virananjaraya Udaiyar (16” century A.D.). It records the decision made by 
nadu assembly of Punthurainadu for conducting Thaipoosa festival for eleven 


days. They also agreed to meet the expenditure of this festival. The members 
of nadu assembly were haild from 32 villages from this nadu. The details of 
materials used and the puja were enumurated, also the names of the sign 
ateries were given. 


1224/2003 On the south-west walls of Sarvalingeswara temple. Tamil. Veera Hariyanna 
Udaiyar. (16th century A.D.). Records the demarcation of boundaries of 
Vellodu. 


1225/2003 On the pillar in the mandapa of above temple. Tamil. Ummathur chief 
Virananjaraya Udaiyar r.y. nil (16th century A.D.). It records a gift of four 
pillars in the mandapa which was built Mudalikavundar from Punthurai nadu. 


1226/2003 On the slab in the south wall. It records a poetry in venbametre which 
eulogists the chief. It speeks of ladies who fell in love on the chief. 


1227/2003 On the door jamb of entrace of Ponkaliyamman temple. (19th century A.D.). 
It records the construction of some parts of this temple. 


1228/2003 On the west side of peeda of horse in Rajakoil. Tamil. (19th century A.D.) . 
It records the horse donated by an individual. 


1229/2003 On the posts swinging. Tamil. (19th century. A.D.). They records the name 
of person who donated these posts. 


1230/2003 On the south wall of sanctum sanctorum and Ardha mandapa of 
Sarvalingeswera temple. It mentions several nadu and sivabrahmanas of this 
temple. 


VELLIRAVALI 


1231/2003 Onthe west wall of Kariyakali amman temple near Mankuttai. Tamil. King’s 
name not mentioned (A.D. 1804). It records the renovation of Kaliamman 
temple by Subramaniya swamy, son of Subramaniya Goundar and grand son 
of Thiruvenkata Goundar. 


GOUNDACCIPALAYAM 
1232/2003 On the roof of mandapa of Palamudai amman temple. It records the 
construction of Palamudai amman temple. 
NASIYANOOR 


112/2005 On the north wall of Muventheesvarar temple. Tamil. Nancaraya Udayar. It 
records a gift of taxes by nadu assembly for renovation and rituals in the 


temple 


113/2005 


114/2005 


115/2005 


116/2005 


117/2005 


118/2005 


119/2005 


120/2005 


121/2005 


122/2005 


123/2005 


On the south wall of the same temple. Tamil. Kumara Virupatcirayar. (A.D. 
1447). It records a decision made by assembly according to which each 
family must give one panam for festival. 


On the west wall of same temple, Tamil. Kempaiya Udaiyar (16” century 
A.D.). It records a gift of Devadana to the temple. It mentions that tank and 
lands were gifted to the temple. 


On the slab in the same temple. Tamil. (16 century A.D.). It records an 
order which says that Purattupanam and Manavaralipanam must be given to 
the temple. 


In the Amman sannathi of the same temple. Tamil. Virupatcirayar. It records a 
gift of gold by Gopalan from Pambadi. 


On the Pillar in the Amman sannathi of the same temple. Tamil. Virananjarayar 
(16 century A.D.). It records a gift of two pillar by Thirumalainathar 
Koppanan, who was a village accountant. 


On the wall of Pillaiyar temple in the same temple. Tamil. (A.D. 1772). It 
records the construction of Pillaiyar temple by Sempa clan of Vellala com- 
munity. 

Onthe Eluthupparai, north side of the Muniappan temple. Tamil .Vijayanagara 
Accutharaya (A.D. 1536). It records a gift of land to village accountant 
Periyaperumal Damodarappillai by Ur assembly and village chiefs. 


Onthe left Vidhana of Adinarayana Perumal temple at Naciyanur. Tamil. (A.D. 
1827). It records a renovation of stone mandapa which was submit by Velappa 
Goundar which met a destruction in course of time. The renovation works 
done by the members of Kura kula clan of Vellala community. 


On the northern vidana of the same temple. Tamil. (A.D. 1940). It records 
the construction of front mandapa by Velappa Goundar son of Nallappa 
Goundar. It also mentions flouring works by Kurai clan of Vellala community 
from Naciyanur. 


On the copper spear in the Madhura Kali amman temple. It records a gift of 
the spear by Amarapathi Goundar from Naciyanur. It also mentions the name 
of gold smith 


MOSAKKUTTIVALASU 


On the right side of the door jamb of Uttama Choliswara temple. Tamil. 
Kulothunga 1. It records a gift of money (one accu) by Thittai Koil Nambi 
from Uttamachola chathurvedimangalam for burning twilight lamp. 


xxii 


124/2005 


125/2005 


126/2005 


127/2005 


128/2005 


129/2005 


130/2005 


131/2005 


132/2005 


On the left side of the door jamb of Uttama Choliswara temple. Tamil. 
Kulothungalr.y. 11 (A.D.1218). It records a gift of money (one and half 
accu) for Sivarathri festivals by Seyagangan alias Thambiran Thozhan. 


On the slab in the forest of Mosakkuttivalasu. Tamil. (A.D.1334). It states 
that gift of Uttamachola chathurvedimangalam to Sevur Amara Perumal by 
Singaya Thennayakkar. 


On the slab of the Arumai Nacciyamman Temple. Tamil. (A.D. 1336). The 
temple constructed by Sikka Gopalan in Uttamachola chaturvedimangalam. 


PIDARIYOOR 


On the slab in the garden of Marappa Gounder Tamil. (A.D. 1531). It records 
a gift of toll tax by Viswanatha Nayakkar. 


On the slab in the northern direction of Siva temple in the land of Karuppanna 
Gounder. Tamil. Virappanayakkar (A.D. 1572). It records an order of 
officials which mentions about the decision made by nadu assembly of Punthurai 
nadu. According to this decision each family which came to settle at Pidariyur 
must be levied five panams. 


On the door jamb of Amman temple. Tamil. Virarajendra (A.D. 1225). It 
records a gift of pillar by Manickachathiran who was a village head 
(Gamindan). 


CHENNIMALAI 


On the pillar in the temple on the hill. Tamil. (A.D. 1710). No detail is 
available. 


On the roof near door jamb. Tamil. (A.D. 1723). It mentions the name Palani 
Thattan, son of Velathattan. 


On the western wall of kitchen. Tamil. (A.D. 1856). It records the 
construction of kitchen by Kuttiya Gaunder, son of Chinna Gaunder from 
Porulandhai clan. 


. விசயமங்கலம்‌ 
வெள்ளோடு 


. வெள்ளிரவளி 


கவுண்டச்சிபாளையம்‌ 


. நசியனூர்‌ 


மொசக்குத்திவலசு 


பிடாரியூர்‌ 


. சென்னிமலை 


சொல்லடைவு 


நிழற்படங்கள்‌ 


உள்ளடக்கம்‌ 


107 


121 


126 


131 


134 


139 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1158/2003 


மாவட்டம்‌ 


வட்டம்‌ 


மொழி 


எழுத்து 


அசன்‌ 
இடம்‌ 


குறிப்புரை 


கல்வெட்டு : 


Ls 


ஈரோடு ஆட்சி ஆண்டு : 15 
பெருந்துறை வரலாற்று ஆண்டு : சக ஆண்டு 1202 
கி.பி.1280 
விசயமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : 544/1905 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
தமிழ்‌ 
கொங்குப்‌ பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 8 1 
வீரபாண்டியன்‌ 


கருமாணிக்கப்‌ பெருமாள்‌ கோயில்‌ கருவறை தெற்குச்‌ சுவர்‌. 


விசயமங்கலம்‌ திருமேற்கோயில்‌ நாயனார்‌ சித்திரமேழி விண்ணகர நாயனார்‌ 
கோயில்‌ நம்பிமார்களுக்கும்‌, ரரவைணவர்கட்கும்‌ கற்றாயங்காணி வீரசோழச்‌ 
சதுர்வேதிமங்கலத்துச்‌ சபையார்‌ கொடுத்த கொடை குறிக்கப்படுகிறது. 


ஹஸிஸ்ரீ நன்மங்கலஞ்சிறக்க சகரயாண்டூ ஆயிரத்திரு நூற்றிரண்டூ 


கோவிராசகேசரி பந்மரான திரிபுவனச்சக்கரவத்‌ 


2. திகள்‌ ஸ்ரீவீரபாண்டிய தேவற்கு யாண்டு பதிநைந்தாவது துலா ஞாயிற்று 
அமறபட்சத்து திங்கட்கிழமையும்‌ தசமியும்‌ பெற்ற உத்தரத்து நாள்‌ குறுப்பு 
நாட்டு வி 

3. சயமங்கலத்து திருமேற்கோயில்‌ நாயனார்‌ சித்திரமேழி விண்ணகர நாயனார்‌ 
கருமாணிக்காழ்வார்‌ கோயில்‌ நம்பிமாற்கும்‌ ரீவைஷ்ணவர்க்கும்‌ வீரசோழவள 

4. நாட்டு பிரமதேயம்‌ கற்றாயன்காணியாந ஸ்ரீவீரசோழச்‌ சதுர்வேதிமங்கலத்து 
சபையோம்‌ உபயசாதனம்‌ பண்ணிக்குடூத்த பரிசாவது திருக்குடந்தை காசியப 
கோத்திரத்து 

5. கோவிந்தன்‌ கருமாணிக்காழ்வான்‌ இந்நாயனார்க்கு திருநந்தாவிளக்கிற்கு 
ஸ்ரீபண்டாரத்தில்‌ ஒடுக்கின பணமாய்க்‌ கைக்கொண்ட பணம்‌ ௨௰௩ நா 


1 


ங்கள்‌ கைக்கொண்டு இஞ்ஞாயிறு முதல்‌ மாதம்‌ ஒன்றுக்கு குறுப்பு நாழியால்‌ 
முன்னாழி மூவுழக்கே இரண்டரை செவிடு எள்ளெண்ணெய்யாக ஆ . . . 

. ழி மூவுழக்கு எண்ணெய்‌ நம்பிமார்‌ கற்றாயன்காணியிலே வந்து ௮ளவுகண்டு 
இலச்சினையிட்டு ஆளிட்டூ எடூப்பிச்சுக்‌ கொண்டுவந்து காட்டிக்குடுப்போமாகவும்‌ 
ஆட்‌ 

. களுக்கு எண்ணெய்‌ தண்டுந்துணையும்‌ சோறிடுவோமாகவும்‌ இப்படிக்கு எங்கள்‌ 
மக்கள்மக்கள்‌ சந்திராதித்தவரை எண்ணெய்‌ அளந்து போக . . . உ 

. பய சாசனம்‌ பண்ணிக்குடுத்தோம்‌ நாயனார்‌ கருமாணிக்காழ்வார்‌ வீரசோழச்‌ 
சதுர்வேதி மங்கலத்துச்‌ சபையோம்‌ இப்படிக்கு வாச்சியன்‌ வடகொங்கன்‌ 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1159/2003 
மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு சகம்‌ 1202 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டு கி.பி.1280 
ஊர்‌ விசயமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 545/1905 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு கொங்குப்‌ பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ - 
அரசன்‌ வீரபாண்டியன்‌ 
இடம்‌ கருமாணிக்கப்‌ பெருமாள்‌ கோயில்‌ கருவறை தெற்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை பெருமாளின்‌ திருவிடையாட்ட ஊரான கூடூர்‌ ஊரார்‌ நந்தாவிளக்கு எரிக்க 
மாதம்தோறும்‌ குறுப்பு நாழியால்‌ மூன்று நாழி எண்ணெய்‌ அளக்க ஓப்புக்‌ 
கொண்டனர்‌. கண்‌ பார்வை பெற்ற ஒருவர்‌ நந்தவனம்‌ கொடையளித்துள்ளார்‌. 
கல்வெட்டு : 


1. ஹஸிஸ்ரீ நன்ம[ங்க] . . . [ஆயிர]த்திருநூற்று இ[ர]ண்டில்‌ கோராஜகேமறி 


வநரான .தி,ல]வனச்சகூ]வகிகள்‌ ஸ்ரீவீரபா 


ண்டிய சமேவற்கு யா[ண்டூ] . . . குறுப்பு ந[ட்‌]டூ [விசை]யமங்கலத்துத்‌ 
திருமேற்கோயிற்‌ சித்திரமேழி விண்ணகரெம்பெருமான்‌ கருமாணிக்கா 


ழ்வார்‌ திருவிடையா[ட்டங்‌] கூடூர்‌ . . . கனே[ன்‌]யின்னாயனார்‌ கருமாணிக்‌ 
காழ்வாற்குத்‌ திருநந்தா விளக்கு வைக்க நாங்கள்‌ உதகம்‌ பண்‌[ணி]ன 
விளக்கொன்றுக்கு 

மாதந்தோறும்‌ குறுப்பு நாழியால்‌ முந்‌ . . . ண்ணையி[ற்‌] கோயில்‌ [ந]ம்பிமார்‌ 
ஸ்ரீவைஷவர்‌ ஸ்ரீகாரியஞ்‌ செய்வார்கள்‌ வசம்‌ சந்திராதித்தவரை மக்கள்மக்கள்‌ 


அ 


5. [ள]ந்து போதுவோமாகச்‌ சம்‌[ம]தித்து . . . . காட்டூரில்‌ ஊரும்‌ 
ஊராளிகளோமும்‌ ஸ்ரீபண்டாரத்துக்கு 


6. . . . லைவகை அருமாரி திரு . . . போது கரியமாணிக்காழ்வா]ர்‌ 


கண்கொடுத்தபோது உதகம்‌ பண்ணின 


7. [திரு]நந்தாவனம்‌ 


(6.7 வரிகள்‌ பிற்கால எழுத்துப்போல்‌ காணப்படுகிறது) (கி.பி. 16-ஆம்‌ நூற்றாண்டு) இந்தியக்‌ 
கல்வெட்டு ஆண்டறிக்கையில்‌ இப்பகுதிக்கு 545 எண்‌ கொடுக்கப்பட்டூள்ளது. 


4 


தொடர்‌ எண்‌ :- 1160/2003 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை 
மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு 10 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டு கி.பி.1217 
ஊர்‌ விசயமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 546/1905 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு கொங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 3 
அரசன்‌ வீரராசேந்திரன்‌ 
இடம்‌ கருமாணிக்கப்‌ பெருமாள்‌ கோயில்‌ கருவறை வடக்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை விசயமங்கம்‌ வெள்ளாளன்‌ சாத்தந்தை குல சிறியான்‌ தேவனான முடிகொண்ட 
சோழமாராயன்‌ திருப்படிமாற்று அமுதுபடிக்கு மூலப்‌ பொருளாக 29 அச்சு 
பண்டாரத்தில்‌ வைத்தான்‌. இம்மூலப்‌ பொருள்‌ மூலம்‌ நாள்தோறும்‌ நான்கு 
நாழி அரிசி அமுது செய்ய அளிக்கப்பட்டது. 
கல்வெட்டு : 


I. 


ஷஹிஸ்ரீ நன்மங்கலஞ்‌ சிறக்க கோவி ஈாஜகேசறிவரரான 
தி, "வனவசூவகிகள்‌ ஸ்ரீவீமமாஜேஷ. மேவற்குத்‌ திருவெழுத்திட்டூச்‌ செல்லா 
நின்ற திருந 

ல்லியாண்டூ பத்தாவது ஐப்பசித்‌ திங்களில்‌ குறுப்பு னாட்டு 
விசையமங்கலத்துத்‌ திருமேற்கோயில்‌ சித்திரமேழிவிண்ணகராழ்வாற்குத்‌ 
திருப்படிமாற்றுக்கு இருபத்தொன்பதச்சு ௭ 

ம்பெருமான்‌ ஸ்ரீபண்டாரத்து ஒடுக்க இவ்வமுதுபடி நித்தம்‌ னானாழி 
யரிசியமுதுபடி செய்வதாக கல்வெட்டூவித்தேன்‌ விசையமங்கலத்து 
வெள்ளாளன்‌ சாத்தந்தைகளில்‌ சிறியான்‌ தேவனான 
முடிகொண்டசோழமாராயனேன்‌ இம2-ஞ்‌ சநாதிகுவரை செல்வதாகவு 
மித்தன்மம்‌ இடங்கை தொண்ணூற்றொன்பது . ஈகை இ௰2ஒ இற 


க்குவான்‌ வழிவழியெழச்சமறுவான்‌ 


5 


த.நா.அ. 


மாவட்டம்‌ 


வட்டம்‌ 


மொழி 


எழுத்து 


அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை 


கல்வெட்‌ 


1. 


தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1161/2003 
ஈரோடு ஆட்சி ஆண்டு 12 
பெருந்துறை வரலாற்று ஆண்டு கி.பி. 1277 
விசயமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 547/1905 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
தமிழ்‌ 
கொங்குப்‌ பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 4 
வீரபாண்டியன்‌ 
கருமாணிக்கப்‌ பெருமாள்‌ கோயில்‌ கருவறை வடக்குச்‌ சுவர்‌. 
வடகரை நாட்டுக்‌ குறிச்சியைச்‌ சேர்ந்த வெள்ளாளர்களில்‌ வேந்தன்‌ குல வேந்தன்‌ 
வாமதேவன்‌ சந்தியா விளக்கு எரிக்க ரரீயக்கிபழஞ்சலாகை 4 அச்சுக்‌ 
கொடையாகக்‌ கொடுத்தான்‌. கோயில்‌ நம்பிமார்‌ மூவர்‌ விளக்கு எரிப்பதாக 
ஒப்புக்கொண்டனர்‌. 
டு: 


ஸஹிஜஸ்ரீ திருபுவனசக்ரவத்திகள்‌ ஸ்ரீவீரபாண்டியதேவர்க்கு யாண்டு ய௨ வது 
ஆவ] 

ணி திங்கள்‌ முதலாக வடகரை நாட்டு குறுச்சி வெள்ளாளன்‌ வேன்தன்களில்‌ 
வே 

ன்தன்‌ வாமதேவனேன்‌ விசயமங்கலத்து சித்திரமேழிவிண்ணகரெம்பெருமான்‌ 
கருமாணிக்காழ்வார்‌ 

க்கு வைத்த ஸநிாசியட ஒன்றுக்கு ஒடு[க்‌]கின அச்சு ஸரீயக்கி பழஞ்சலாகை 
அச்சு ௪ ங்கைக்கொண்டோம்‌ 

ரரீகோயில்‌ காணிஉடைய ஸரீவைவாநஸ ஸுக, ரில்‌ நம்பிமாரில்‌ கெளமிகன்‌ 
மலைக்கினிய[ன்‌]றான்‌ ட்டம்‌ மெளதமன்‌ 

சொக்கதேவ வரதரும்‌ பெரிய பெருமாளும்‌ இமூவோம்‌ குடங்கொண்டூ கோயில்‌ 
புகுவான்‌ இதிருவிளக்கு வஷறாகிக) 

வரை எரிப்பதாக கல்வெட்டிக்‌ குடுத்தோம்‌ ஸ்ரீவெஷவ௱கக்ஷ ௨ 


6 


தொடர்‌ எண்‌ :- 1162/2003 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை 
மாவட்டம்‌ ஈரோடூ ஆட்சி ஆண்டு 23 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டு கி.பி. 1308 
ஊர்‌ விசயமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டூ அறிக்கை :  548/1905 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : கொங்குப்‌ பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ ம 
அரசன்‌ : சுந்தரபாண்டியன்‌ 
இடம்‌ :  தருமாணிக்கப்‌ பெருமாள்‌ கோயில்‌ முன்மண்டப கிழக்குச்‌ சுவர்‌ வாயில்‌ வடபுறம்‌. 
குறிப்புரை விசயமங்கலத்து படைத்தலை வேளாளர்‌ திருவானி பெரியதேவனான வாணராயன்‌ 
திருமேற்றிசை கோயிலான கருமாணிக்கப்‌ பெருமாள்‌ கோயிலில்‌ சந்தி தீபம்‌ 
வைத்தார்‌. 

கல்வெட்டு : 

1. ஷஸஹிஸ்ரீ கோச்சடபன்மரான தி,வூவனச்சசூவத்தி 

2. சுந்தரபாண்டிய தேவற்கு யாண்டு ௨௰௩ . . . [கு] 

3. றுப்பு நாட்டு விசையமங்கலத்து வெள்ள[ாளன்‌] 

4. படைத்தலைகளில்‌ திருவானி பெரியதே[வனான] 

5. வாணராயனேன்‌ தி[ரு]மேற்திசைக்‌ கோயிற்‌ சி[த்திர] 

6. [மேழி விண்ணகர்‌ எம்பெருமான்‌ [க]ருமாணி[க்காழ்வார்‌] சந்தி 

7. யாதீப விளக்கொன்றுக்கு இக்கோயிற்காணி உடைய . . . . 

8. காசிப கோத்திரத்து அழகிய மணவாள பட்டன்‌ [சிங்‌]கப்பெரு . . . . 

9. விளக்கொன்றுங்‌ கைக்கொண்‌[டேன்‌] சந்திராதி[த்தவ*ரை] . . . . . . 


10. க இக்கோயில்‌ [புகுவார்‌] எல்லாம்‌ [செலு]த்துவதாக இது ஸ்ரீவயி . . . . 
மக 


த.நா .அ. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ ஈரோடு 
வட்டம்‌ பெருந்துறை 
ஊர்‌ விசயமங்கலம்‌ 
மொழி தமிழ்‌ 
எழுத்து தமிழ்‌ 
அரசு கொங்குப்‌ பாண்டியர்‌ 
அரசன்‌ சுந்தரபாண்டியன்‌ 
இடம்‌ 
குறிப்புரை 

மூலப்பொருளாக வைத்தார்‌. 
கல்வெட்டு : 


1. 


தொடர்‌ எண்‌ :- 1163/2003 


ஆட்சி ஆண்டு 


வரலாற்று ஆண்டு 


இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டூ அறிக்கை 


முன்‌ பதிப்பு 


ஊர்க்‌ கல்வெட்டு 


எண்‌ 


28 


கி.பி. 1313 


549/1905 


கருமாணிக்கப்‌ பெருமாள்‌ கோயில்‌ முன்மண்டப கிழக்குச்‌ சுவர்‌ வாயில்‌ வடபுறம்‌. 


விசயமங்கலத்து படைத்தலை வேளாளர்‌ விச்சன்‌ சீட்டனான தப்பிலாவாசகன்‌ 
சந்தியாதீப விளக்கு வைக்க பொன்‌ ஓர்‌ அச்சுக்காகப்‌ பத்துப்‌ பணம்‌ 


ஷஹஸிஸ்ரீ கோச்சடபன்மரான தி, 'வனசசகூவகிகள்‌ சுந்தரபாண்‌. . . . 


2. வற்கு யாண்டு ௨௮ . . . குறுப்பு நாட்டு விசயமங்கலத்து . . . . 
3. ளன்‌ [படைத்தலைகளில்‌] விச்சன்‌ சீட்டனான தப்பிலாவாசனேன்‌ திருமேற்‌ 


கோயில்‌ . . . 


விண்ணகரெம்பெருமான்‌ கருமாணிக்காழ்வாற்கு சந்தியா தீப விளக்கொ . . 


கோயிற்‌ காணியுடைய ஹாாஹணன்‌ காசிப மொக, த * அழகிய மணவா . 


வேங்கடமுடையானும்‌ யென்தம்பி சிங்கரும்‌ இவ்வச்சொன்றுக்கு பூய இப்‌ . 


கைக்‌ கொண்டோம்‌ இவ்விருவோம்‌ சந்திராதித்தவரை 


த்தகுடங்கொடூ கோயில்‌ புகுவாரெலாம்‌ செலுத்துவதாக இது ரரீவெஷவற . 


கக்ஷெ உ 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1164/2003 
மாவட்டம்‌ ஈரோடூ ஆட்சி ஆண்டு : 27 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டு :  கி.பி.1312 
ஊர்‌ விசயமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை ; 550/1905 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு கொங்குப்‌ பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 7 
அரசன்‌ சுந்தரபாண்டியன்‌ 
இடம்‌ கருமாணிக்கப்‌ பெருமாள்‌ கோயில்‌ முன்பண்டபம்‌ கிழக்குச்‌ சுவர்‌ வாயில்‌ 
இடதுபுறம்‌. 
குறிப்புரை பாண்டிய நாட்டைச்‌ சேர்ந்த சூரியதேவனான குவலயத்தரையன்‌ சந்தியா தீபம்‌ 
வைக்க ஓர்‌ அச்சுக்‌ கொடுத்தார்‌. 
கல்வெட்டு 


. . ... கோச்சடபன்ம[ரா]ன .தி,ல"வ[ன]வகூவகிகள்‌ ஸ்ரீ ஸுரறபாண்டிய 


. . . [2]௰எ [ஆ]வது குறுப்பு நாட்டு விசையமங்கலத்துத்‌ திருமேற்கோயிற்‌ 
வகு 

மேழி விண்ணகர்நாயனார்‌ கருமாணிக்காழ்வாற்குப்‌ பாண்டிமண்டலத்துக்‌ கருங்‌ 
. . .. சூ[ரி]ய தேவனான குவலயத்தரையன்‌ வைத்த ஸதா 

. . க்கு இ[க்‌ கோயில்‌ காணி]யுடைய ஹாஹ[ண] . காமமிப மொக.த்து 
அழகிய மணவாளற்‌ 

ட்‌ ப்பெருமாளேன்‌ கைக்கொண்ட அச்சு ஒன்றும்‌ கொண்டேன்‌ 
இவ்விளக்குவ௩_7 

ங்கொண்டு கோயில்‌ புகுவாரெல்லாஞ்‌ செலுத்துவதாக இது 
றாவெஷவ௱கக்்ஷெ 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1165/2003 
மாவட்டம்‌ ஈரோடூ ஆட்சி ஆண்டு : 24 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டு : கி.பி.1309 
ஊர்‌ விசயமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை :  551/1905 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌, கிரந்தம்‌ 
அரசு கொங்குப்‌ பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 8 
அரசன்‌ சுந்தரபாண்டியன்‌ 
இடம்‌ கருமாணிக்கப்‌ பெருமாள்‌ கோயில்‌ முன்மண்டபம்‌ கிழக்குச்‌ சுவர்‌ வாயில்‌ 
இடதுபுறம்‌. 
குறிப்புரை விசயமங்கலத்துக்‌ கைக்கோளரில்‌ குமரன்‌ எடூத்தானான சிங்கப்பெருமாள்‌ என்பவர்‌ 
சந்தியாதீபம்‌ ஒன்று வைத்தார்‌. 
கல்வெட்டு : 
1. . கோச்சடபன்ம[ரா]ன தி,ல£வன[வகூ;வ]த்திகள்‌ ஸ்ரீ சுந்தரபாண்டி. 
2. . வற்கு யாண்டு ௨௰௪ வது தைத்‌ திங்கள்‌ முதல்‌ குறுப்பு நாட்டு விசைய 
மங்கலத்து 
3. . . . [மக]ன்‌ . . . ரில்‌ கைக்கோளரில்‌ குமரன்‌ எடூத்தானான சிங்கப்பெருமான்‌ 
4. டன்‌ கருமாணிக்காழ்வாற்கு வைத்த சந்தியா தீபவிளக்கு ஒன்றுக்கு . . 
8, . க்கொண்டு இக்கோயிற்காணி உடைய ஹாஹணன்‌ காமிபமொக., த்து 
அ[ழகி[ய] . . . 
ட ௩ ன்‌ சிங்கப்பெருமாளேன்‌ குடங்கொ[ண்‌]டுூ கோயில்‌ புகுவான்‌ 
சன்தீரா[தித்தவரை] 
T . எரிப்பதாக இது ரீ[வவைஷவர்‌ க்ஷி 


10 


த.நா.அ. 
மாவட்டம்‌ 


வட்டம்‌ 


மொழி 


எழுத்து 


அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை 


தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1166/2003 


ஈரோடு ஆட்சி ஆண்டு : பிரபவ 
பெருந்துறை வரலாற்று ஆண்டு :  கி.பி.1327 
விசயமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டூ அறிக்கை :  552/1905 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
தமிழ்‌, கிரந்தம்‌ 
போசளர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ ர்‌ 9 


மூன்றாம்‌ வீரவல்லாளன்‌ 
கருமாணிக்கப்‌ பெருமாள்‌ கோயில்‌ முன்மண்டபம்‌ தெற்கு ஜகதி. 


கருமாணிக்காழ்வார்‌ கோயில்‌ திருப்பணிக்கும்‌, திருநாள்‌ தேவைகளுக்கும்‌ 
கொடுத்த கொடை. 


கல்வெட்டு : 


ந 


2 
3 
3, 
5 


ஷுஹிஞஸ்ரீமந்‌ வ,மாவவக்கரவத்தி லோஜஸ ஸுஜஸல வீரவல்லாள தேவர்‌ 
. வடதிராஜ்யம்‌ பண்ணி அருளா நின்ற ௨டிஸவ ஸசவத்சரத்து நாயினார்‌ 
. சித்திரமேழி விண்ணகரெம்பெருமான்‌ கருமாணிக்காழ்வார்‌ திருப்பணி திரு 
நாட்தேவைக்கு . . . முளைப்பனவும்‌ குளமும்‌ குளக்கீழ்‌ வயலும்‌ இவூர்க்கடமை 
. திருவிடையாட்ட இறையிலி உதகம்‌ பண்ணிக்‌ குடுத்தோம்‌ . . இவை 
ஒட்டச்சு காலும்‌ . . . . 


11 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1167/2003 
மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு 3 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டூ : தி.பி.1287 
ஊர்‌ விசயமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : 552/1905 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு கொங்குப்‌ பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ க்‌ 10 
அரசன்‌ சுந்தரபாண்டியன்‌ 
இடம்‌ கருமாணிக்கப்‌ பெருமாள்‌ கோயில்‌ முன்மண்டபம்‌ கிழக்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை குன்றத்தூர்‌ வேளாளர்‌ கொள்ளிகுலச்‌ சொக்கன்‌ என்பவர்‌ மனைவியும்‌ உடையான்‌ 
என்பவர்‌ மகளுமான குப்பாண்டி என்பவர்‌ சந்தியா தீபம்‌ வைக்க ஓர்‌ அச்சுக்‌ 
கொடுத்தார்‌. 
கல்வெட்டு : 
1. ஹஸிஸ்ரீ கோற்சடபன்மரான தி, ஹுவன ௮௯, வத்திகள்‌ றாீ[சு]ந்தரபாண்டிய 
[2] 
2. வற்கு யாண்டு ௨ ஆவது ஆடி மாதம்‌ குறுப்பு நாட்டுக்‌ குன்றத்தூர்‌ வெள்ளாழன்‌ 
3. கொள்ளிகளில்‌ சொக்கன்‌ மனைக்கிழத்தி உடையான்‌ மகள்‌ குப்பாண்டியேன்‌ 
நா 
4. யனார்‌ விக [மே]ழி [விண்‌]ணகரெம்பெருமான்‌ கருமாணிக்கா[ழ்‌]வார்‌ 
[கோயிலுக்கு 
5. வைத்த ஸுஷா[சிபம்‌] ஒன்றுக்குப்‌ பண்ட[ாரத்தில்‌] ஒடூக்கின அச்சொன்று 


இது [ஸீவைஷவறஷைஷி] 


12 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1168/2003 
மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு » 1 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டு :  கி.பி.1282 
ஊர்‌ விசயமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டூ அறிக்கை : தீ54/1905 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு கொங்குப்‌ பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 1 
அரசன்‌ வீரபாண்டியன்‌ 
இடம்‌ கருமாணிக்கப்‌ பெருமாள்‌ கோயில்‌ முன்மண்டபம்‌ வடக்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை காங்கய நாட்டுப்‌ பரஞ்சேர்‌ பள்ளி வேளாளர்‌ ஆவகுல வீரகாமிண்டன்‌ 
உடையாண்டான்‌ என்பவர்‌ மனைவி வாமதேவர்‌ மகள்‌ பிள்ளை அம்மை சந்தியா 
தீபவிளக்குக்கு ஸ்ரீயக்கி பழஞ்சலாகை அச்சு ஒன்று கொடுத்தார்‌. 
கல்வெட்டு : 


8 


ஷுஸிஞஸ்ரீ கோவிராசகேசரிபன்மரான தி, வுவனச்சக்கரவத்திகள்‌ ரரீவ்பாண்டி]ய 
தேவற்கு யாண்டு ௨௭ வது ஆவணி திங்கள்‌ முதலாக காங்கயனாட்டில்‌ பர 
ஞ்சேர்‌ பள்ளிவெள்ளாழன்‌ ஆவகளில்‌ வீரகாமிண்டன்‌ உடையாண்டான்‌ மனை 
கிழத்தி வாமதேவர்‌ மகள்‌ பிள்ளை அம்மை விசையமங்கலத்துச்‌ சித்திரமேழி 
விண்ண 

கரெம்பெருமான்‌ கருமாணிக்காழ்வாற்கு வைத்த ஸகஷாசிபம்‌ ஒன்றுக்கு 
ஓடுக்கின ஸரீயக்கி பழஞ்சலாகை அச்சு ஒன்றுங்‌ கைக்கொண்டோம்‌ 
இக்கோயில்க்‌ கா 1 


ணிஉடைய வைவாகஹஸ ஸுக, த்தில்‌ நம்பிமாரில்‌ மெளதமன்‌ சொக்கத்‌ 
தேவர்‌ வரதருமிவன்‌ தம்பி பெரிய பெருமாளுமிவ்விருவோங்‌ குடங்கொண்டு 
இக்‌ 

காயில்‌ புக்கவன்‌ [௨௩. ]ாகிகவரை எரிப்பதாக கல்வெட்டிக்‌ குடுத்தோம்‌ 
இது ஸ்ரீவெஷவ௱கக்ஷ:- 


13 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ ஈரோடு 
வட்டம்‌ பெருந்துறை 
ஊர்‌ விசயமங்கலம்‌ 
மொழி தமிழ்‌ 
எழுத்து தமிழ்‌ 
அரசு கொங்குச்‌ சோழர்‌ 
அரசன்‌ இரண்டாம்‌ விக்கிரமசோழன்‌ 
இடம்‌ 
குறிப்புரை 
செய்தளித்தார்‌. 

கல்வெட்டு : 

1. ஷஹிஸ்ரீ [வி] 

2. ௯,2 சே[ஈழ தே].. 

3. வற்கு திரு 

4. வழதிட்டு[ச்‌] 

5. செல்லா [நின்ற] 

6. திருநல்லி[யா] 

7. ண்டு இரண்‌] 

8. டாவது ச[கர] 

9. யாண்டு [ஆ] 

10. யிரத்தொ[ருநூ] 

11. ற்றெழுப[த்தொ] 


தொடர்‌ எண்‌ :- 1169/2003 


ஆட்சி ஆண்டு 


வரலாற்று ஆண்டு 


இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 


முன்‌ பதிப்பு 


ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 


சகம்‌1179 கி.பி.1257 


555/1905 


கருமாணிக்கப்‌ பெருமாள்‌ கோயில்‌ தெற்குப்‌ பிரகாரத்தில்‌ உள்ள தூண்‌. 


படைத்தலை வேளாளர்‌ நங்கன்‌ என்பவர்‌ தம்‌ கொடையாக திருநிலைக்கால்‌ 


14 


. ஸ்பதில்‌ கு[றுப்பு] 

. நாட்டு வி[சைய] 

. மங்கலத்து [வெ] 

. ள்ளாளன்‌[படை] 

. த்தலைகளில்‌ 

. றையன்‌ தி... 

. நங்கனேன்‌ . . . 

. நிலை[க்‌|கால்‌ [செய்‌] 


. வித்தேன்‌ 


15 


த்‌.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1170/2003 
மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு : 41 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டு : தி.பி.1212 
ஊர்‌ விசயமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை ;  556/1905 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
ஆரசு கொங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ க்‌ 13 
அரசன்‌ வீரராசேந்திரன்‌ 
இடம்‌ நாகீசுவரர்‌ கோயில்‌ கருவறை வடக்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை குறுப்பு நாட்டு உகாப்பாடி ஊரவர்‌ இராசராசபுரம்‌ சிவப்பிராமணர்‌ ஆலங்காட்டுப்‌ 
பாண்டி உடையானான சைவ சிகாமணி பரதாயனுக்கும்‌, விசயமங்கலம்‌ 
ஆத்திரேய கோத்திரம்‌ ஆளவந்திக்கும்‌ கோயில்‌ காணியளித்து அவர்கள்‌ பெறும்‌ 
உரிமைகளையும்‌ எழுதித்‌ தந்தனர்‌. 
கல்வெட்டு : 


I, 


1 து - - நத னத்‌ இ னது 2, த - ஸூ ஸு 


ஸ்‌ 
ம்‌ 


ஷஹிஷஸ்ரீ [கோவி]ராசகேசரிபன்மராந 


. தி, வாவனச்சக்கர[வத்திகள்‌ ஸ்ரீ]வீரரா[சேன்திர] 


டன்‌? 


. தேவற்கி யாண்டு ௪ வதற்கெதிர்‌ குறுப்பு நாட்டு 
. உகாயப்பாடி ஊரோம்‌ இராசராசபுரத்து திருநாகீசுர 


. முடையார்‌ கோயில்‌ காணி உடைய சிவப்பிராம 


ணரில்‌ ஆலங்காட்டூ பாண்டி உடையாந்நாந சைவசிகா 


மணி பரதாயனும்‌ விசையமங்கலத்து திருநாகீற 


- முடையார்‌ கோயில்‌ காணி உடைய சிவபிராமணர்‌ ஆயன்‌ ஆள 
. வந்தி குறுப்பு நாட்டு பட்‌[ட]ரும்‌ இவிருவற்கும்‌ நாங்காணி செய்து குடுத்த 
. பரிசாவது எங்களூர்த்‌ தேவக்கோயிலும்‌ பிள்ளையார்‌ கோயிலும்‌ மற்றும்‌ 


16 


. ஏழுவநமுனைப்பநவும்‌ இவகளுக்கு காணிசெய்து குடுத்தோமாண்‌ 

. குல ஆண்டு வரைய்‌ பநந்தாக்கல காணியும்‌ பண்ணி நாலு வகையு 
. ம்‌ இருநாழிகாணியும்‌ [னான்கு] நாழி பயறு நாழி கொள்ளு நாழி . . 
. ண்ணா ஆண்டு வரை குடூப்போமாகவும்‌ இது மாணி . . . 

. கோயிலுக்கு அமுதுபடி ஊரோம்‌ வைப்போமாகவும்‌ . . . 

. . . . நாங்கள்‌ மெச்சுபேர்‌ கழனி தயிரமுது நெயமுது . . . 

. வாராகவும்‌ பிடியிவர்கு கறியமுதுங்‌ குறுணி 


த.நா.அ. 


மாவட்டம்‌ 


வட்டம்‌ 


மொழி 


எழுத்து 


அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை 


கல்வெட்டு : 


1. ஹஸிஸ்ரீ நன்‌ மங்கல 


4 


2 
4. 


10. 


தொல்லியல்‌ துறை 


ஈரோடு 


பெருந்துறை 


விசயமங்கலம்‌ 


தமிழ்‌ 


தமிழ்‌ 


கொங்குச்‌ சோழர்‌ 


வீரராசேந்திரன்‌ 


தொடர்‌ எண்‌ :- 1171/2003 


ஆட்சி ஆண்டூ 


வரலாற்று ஆண்டு 


இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டூ அறிக்கை 


முன்‌ பதிப்பு 


ஊர்க்‌ கல்வெட்டூ 


எண்‌ 


நாகீசுவரர்‌ கோயில்‌ கருவறை வடக்குச்‌ சுவர்‌. 


42 


கி.பி.1249 


557/1905 


விசயமங்கலம்‌ வேளாளரில்‌ சாத்துவாய்‌ குல உடையான்‌ என்பவர்‌ சந்தியா 


தீபம்‌ வைக்க ஸ்ரீயக்கி அச்சு ஒன்று கொடுத்தார்‌. 


ஞ்சிறக்க வீரராசேந்திர 6 
தவற்கு யாண்டூ நாற்பத்தி 


ரண்டாவது காத்திகை ம 


டன்‌ ஆளுடையார்‌ திருநாகீறாறமு 
. [டை]யாற்குச்‌ சந்தியாதீபம்‌ ஒந்‌ 


டாத முதலாகக்‌ குறுப்பு நாட்டு விசை 
. யமங்கலத்து வெள்ளாளன்‌ சாத்து 


. வாய்களில்‌ உடையானுடையாநே 


றுக்கு ஒடூக்கின அச்சு ஸ்ரீயக்கியோன்றுங்‌ 


18 


. கொண்டோம்‌ இக்கோயில்‌ காணிஉடைய சிவஸாாஹணரி 
. . . . த்து ஆளவந்த . . . க்கலிய . . . 

. மாடல கோத்திரத்து உடையானவனாசிய 

டான வேதநாயக பட்டனும்‌ பிள்ளையாழ்வி வாழவ . . . 

. . . . குடங்கொடூ கோயில்‌ புகுவார்‌ சந்திராதி 

. த்தவரை யெரிப்போமாகவும்‌ இத்தன்மம்‌ ப 


. னமாஹேயா ரக்ஷ. 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1172/2003 
மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு : 41 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டு :  கி.பி.1248 
ஊர்‌ விசயமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை :  558/1905 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு கொங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டூ 
எண்‌ ட 15 
அரசன்‌ வீரராசேந்திரன்‌ 
இடம்‌ நாகீசுவரர்‌ கோயில்‌ கருவறை வடக்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை பிடாரியூர்‌ திருமுகமலர்ந்தநாதர்‌ கோயில்‌ சிவபிராமணன்‌ மார்க்கண்டேய கோத்திர 
சைவபுரந்தரச்‌ சக்கரவர்த்தி நாகீசுவரர்‌ கோயிலில்‌ சந்தியா தீபம்‌ வைக்கப்‌ 
பழஞ்சலாகை அச்சு ஒன்று கொடுத்தார்‌. 
கல்வெட்டு : 


A 


ஹஹிஸ்ரீ வீரராஜேந்திர தேவற்கு யாண்டு 


2. நாற்பத்தொன்றாவது பங்குனி மாதம்‌ பழம்பூ 


(55 


10. 


. ந்துறை நாட்டுப்‌ பிடாரியூரில்‌ ஆளுடையார்‌ 
. திருமுகமலர்ந்த நாயனார்‌ கோயிலிலே 


மார்க்கண்டேய கோத்திரத்து சிவபிராமணன்‌ 


. சைவபுரந்தரச்‌ சக்கரவர்த்தியேன்‌ குறுப்‌ 
. புநாட்டு விசையமங்கலத்தில்‌ திருநாகீ 

. சுவரமுடையாற்கு சந்தியாதீபம்‌ ஒன்றுக்கு 
. ஒடுக்கின பழஞ்சலாகை அச்சொன்றுக்கு 


இக்கோயில்‌ காணியுடைய வாச்சிய கோத்திரத்து ஆ 


20 


11. ளவந்தி மாணிக்கன்‌ உள்ளிட்டாரும்‌ மாடலகோத்திர 
12. த்து உடையான்‌ அவிநாசி உள்ளிட்டாரும்‌ பிள்ளையாழ்‌ 


13. வி வாழவந்தானும்‌ கைக்கொண்டோம்‌ சந்திராதித்தவரை 


21 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1173/2003 
மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு : 2941 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டு :  கி.பி.1237 
ஊர்‌ விசயமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை : 559/1905 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு கொங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 16 
அரசன்‌ வீரராசேந்திரன்‌ 
இடம்‌ நாகீசுவரர்‌ கோயில்‌ கருவறை கிழக்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை விசயமங்கலம்‌ படைத்தலை வேளாளர்களில்‌ திருவானைக்கா சொக்கன்‌ என்பவர்‌ 

சந்தியா தீப விளக்கு வைத்தார்‌. 

கல்வெட்டு : 


8 


௬ சூ. படல்‌ 


| இள 
1 ௮.௫ 


ஸஹிஞஸ்ரீ வீரராஜே... மேவ 


ற்கு யாண்டிருபத்தொன்பதாவத 
- ற்கெதிர்‌ அறித்திங்கள்‌ முதலாகக்‌ குறுப்‌ 


பு நாட்டில்‌ விசையமங்கலத்திருக்கும்‌ 


. வெள்ளாளன்‌ படைத்தலைகளில்‌ திருவானைக்கா 


. சொக்கநேன்‌ ஆளுடையார்‌ திருநாகீறரமுடை 


ட்டம்‌ த்து ஆளவந்த மாணிக்கனும்‌ ஆள 
A மாடலமோக,_ த்து அப்பன்‌ . . . 
- சத்து உடையானவினாசியும்‌ உடையான்‌ 


. . . கோயில்‌ புகுவார்‌ சந்தியா சிபம்‌ ஒன்று . . . 


22 


தொடர்‌ எண்‌ :- 1173A/2003 


ஆட்சி ஆண்டூ 
வரலாற்று ஆண்டு 


இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டூ அறிக்கை 


முன்‌ பதிப்பு 


ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 


நாகீசுவரர்‌ கோயில்‌ கருவறை கிழக்குச்‌ சுவர்‌. 


41 


கி.பி.1248 


560/1905 


விசயமங்கலம்‌ வேட்கோவர்‌ கோச்சன்‌ மகளும்‌ பெரியான்‌ மனைவியுமான நங்கி 
என்பவள்‌ சந்தியா தீப விளக்கு வைக்க பழஞ்சலாகை அச்சு ஒன்று கொடுத்தார்‌. 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 
மாவட்டம்‌ ஈரோடு 

வட்டம்‌ பெருந்துறை 
ஊர்‌ விசயமங்கலம்‌ 
மொழி தமிழ்‌ 

எழுத்து தமிழ்‌ 

அரசு கொங்குச்‌ சோழர்‌ 
அரசன்‌ வீரராசேந்திரன்‌ 
இடம்‌ 

குறிப்புரை 

கல்வெட்டு : 


1. 


மு. கே செட்ல 2 


10. 


ஹஹிய்ரீ வீரராசேந்திர தேவற்கு யாண்‌ 


. டூ நாற்பத்தொந்றாவது தைத்‌ திங்கள்‌ முதல்‌ [கு] 
. றுப்பு நாட்டு விசையமங்கலத்திருக்கும்‌்‌[ வ] 

. [ட்‌] கோவரில்‌ கோச்சந்‌ மகள்‌ பெரியாந்‌ மனைக்கிழ 
_ த்தி நங்‌[கை]யேந்‌ ஆளுடையார்‌ திருநாகீறரமுை 
. டயாற்கு சந்தியாதீபத்துக்கு ஒடூுக்கின பழஞ்சல 
. ஈகை ஒன்றுங்‌ கொண்டோம்‌ இக்கோயிற்‌ காணி 

. யுடைய சிவப்பிராமணரி[ல்‌] ஆக_ய கோக, த்து 

. ஆளவந்தி மாணிக்கநும்‌ ஆளவந்தி பிழைபொ 


றுத்தாநும்‌ மாடல கோக, த்து அப்பந்‌ சம்பந்‌ 


23 


11 


— 
மெ 


14 


. தநும்‌ உடையாந்‌ அவிநாசியும்‌ உடையாந்‌ வே 

. தநாயகபட்டநும்‌ குடங்கொண்டு கோயில்‌ புகுவார்‌ 

- [சந்‌]தியா தீபம்‌ ஒன்று எரிப்பதாக சந்திராதித்தவைர] 
. செல்வதாக இது பன்மாஹெறாற றகக்ஷ 


24 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1174/2003 
மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு 13 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டு :  கி.பி.1220 
ஊர்‌ விசயமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டூ அறிக்கை :  561/1905 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு கொங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 18 
அரசன்‌ வீரராசேந்திரன்‌ 
இடம்‌ நாகீசுவரர்‌ கோயில்‌ கருவறை கிழக்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை விசயமங்கலம்‌ ஊர்ச்சபையார்‌ சிவப்பிராமணன்‌ குநிச்சன்‌ உடையானான 
நாற்பத்தெண்ணாயிரச்‌ சக்கரவத்திக்கு கோயில்‌ உரிமையில்‌ சரிபாதி அளித்தனர்‌. 

கல்வெட்டு : 

1. கோவிராசகே[ச]ரி . . 

2. ன திரிபுவநச்சக்கர . . . 

3. வீரராசேந்திர தேவற்‌ . . . 

4. முத்திட்டூச்‌ செல்லா நி[ந்‌] . . . 

5. ல்லியாண்டூ பதிமூன்றா[வ] . . . 

6. மார்கழித்‌ திங்கள்‌ முதல்‌ [வி] . . . 

7. கலத்தூரோம்‌ விசையன்‌ . . . 

8. த்திருக்‌ குஞ்சிவஸாாமணந்‌ . . . 

9. த்திர குநிச்சன்‌ உடையாநான . . . 

10. தெண்ணாயிரச்‌ சக்கரவத்தி . . . 


25 


- ள[டை*]யார்‌ திருநாகீறரமுடைய . . . 
- [லிற்‌] செம்பாதியாலுள்ள பிரா . . . 
. வதாக அமைத்துக்‌ குடுத்தோம்‌ . . . 
டக்க சந்திராதித்தவரை இத்தந்மமு . . . 
. விலையொற்றி . . . 


26 


தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1175/2003 


த.நா.அ. 
மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு : 2949 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டு :  கி.பி.1245 
ஊர்‌ விசயமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை :  562/1905 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு கொங்குச்சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 1 
அரசன்‌ வீரராசேந்திரன்‌ 
இடம்‌ நாகீசுவரர்‌ கோயில்‌ கருவறை தெற்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை விசயமங்கலம்‌ வேளாளரில்‌ கொள்ளிகுல சொக்கன்‌ தேவன்‌ சந்தியா தீப விளக்கு 

வைக்க ஸ்ரீயக்கி பழஞ்சலாகை அச்சு ஒன்று கொடுத்தார்‌. 

கல்வெட்டு : 


i, 


ஹவிஸ்ரீ [வீரரா]ஜேந்தி[ரதேவ]ற்கு யாண்டு இருபத்தொன்பதாவதற்க்‌ 


. கெதிரொந்பதாவது தைத்திங்கள்‌ முதலாகக்‌ குறுப்பு நாட்டில்‌ விசையம 


ங்கலத்தில்‌ வெள்ளா[ள]ந்‌ கொள்ளி[க]ளில்‌ 0[ச]க்கந்‌ தேவநேன்‌ ஆளுடயார்‌ 
தி 


. ருநாகீஸுறமுடையாற்குச்‌ சந்தியாதீபத்துக்கு ஒடுக்கின அச்சு ஸ்ரீயக்கி ப 


ழஞ்சலாகை ஒந்று கைக்கொண்டோம்‌ இக்கோயில்‌ காணியுடைய 
சிவஸ,ாமணீரில்‌ ஆகை_ய கோத்திரத்து ஆளவந்தி மாணிக்கநும்‌ ஆள . 


. வந்திபிழை பொறுத்தாநு மாடலகோக_த்து உடையான்‌ அவிநாசியும்‌ 


உடையான்‌ வேதநாயகபட்டநும்‌ குடங்கொண்டு கோயில்‌ புகுவா 


. ர்ச்‌ சந்தியாதீபம்‌ ஒரு விளக்கெரிப்பதாகவும்‌ சந்திராதித்த வரை 
. எரிச்சு வருவதாகவும்‌ இத்தந்மம்‌ பந்மாஹேஸுற ஈகக்ஷ 


27 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1176/2003 
மாவட்டம்‌ ஈரோடூ ஆட்சி ஆண்டு 15-45 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டூ கி.பி.1227 
ஊர்‌ விசயமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டூ 
ஆண்டு அறிக்கை 563/1905 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு கொங்குச்சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டூ 
எண்‌ : 20 
அரசன்‌ வீரராசேந்திரன்‌ 
இடம்‌ நாகீசுவரர்‌ கோயில்‌ கருவறை தெற்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை பூவாணிய நாட்டு ஆவணிப்‌ பேரூர்‌ வேளாளரில்‌ புள்ளர்‌ குல நடூவிலான்‌ என்பவர்‌ 
மனைவி சிறுபெண்‌ அவள்‌ மகன்‌ பிள்ளனின்‌ நன்மைக்காக பெரிய நாச்சியார்க்குத்‌ 
திருஆரம்‌ காக்கல்‌ ஊராணியோடூ ஒக்கும்‌ பொன்னும்‌ சந்தியா தீபத்துக்கு 
பழந்திருவாகை ஒன்றும்‌ கொடை அளித்தார்‌. 
கல்வெட்டு : 
1. ஷஷஹிஸ்ரீ வீரராஜேஷ, மேவற்கு யாண்டு பதினைஞ்சாவத 
2. ற்கெதிரைஞ்சாவது கார்த்‌[திகை] திங்கள்‌ முதல்‌ பூவாணிய நாட்டில்‌ ஆவணி 
பேரூரிலி 
3. ருக்கும்‌ வெள்ளாளன்‌ புள்ளர்களில்‌ நடூவிலாந்‌ மனைக்கிழத்தி சிறுபெ 
4. ண்ணேந்‌ எந்மகந்‌ பிள்ளநுக்கு நந்றாக விசையந்மங்கலத்தில்‌ ஆளுடை 
5. யார்‌ திருநாகீமுமமுடையார்‌ பெரிய நாச்சியாற்குத்‌ திருவாரமாந காக்கல்‌ 
6. ஊராணியோடொப்ப[து] . . . ௬ுகழைஞ்சு பொன்னால்‌ சாத்திநேன்‌ ஊரார்ர்‌]* 
7 கைய்வசம்‌ சந்தியாதீபம்‌ ஒற்றுக்கு ஒரு பழதிரு[வ]ாகை ஒற்றுங்‌ 


கைக்கொண்டோ 


28 


8. ம்‌ யிக்கோயில்‌ காணியுடைய ஸ்ரிவவ_£ஹணரில்‌ மாடல மொக, த்து உ 

9. டையாந்‌ அவிநாசியும்‌ உடையாந்‌ வேதநும்‌ மாடலமொக._த்துத்‌ தே 

10. ற்றி அப்பனும்‌ ஆகை_ய மொக., த்து ஆளவந்த மாணிக்கநும்‌ ஆளவந்த 
பிழை 

11. பொறுத்தாநும்‌ குடங்கொ[ண்‌]௫ கோயில்‌ புகுவார்‌ சந்திர[ா]தித்த வரை 
மக்கள்‌ மக்கள்‌ விளக்கொ . 


12. . . . போமாகவும்‌ [இ]த்தன்மம்‌ பந்மாஹேறாமிஓககஷ 


29 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1177/2003 
மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டூ : 3 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டு :  கி.பி.1268 
ஊர்‌ விசயமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை :  564/1905 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு கொங்குப்‌ பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 2 
அரசன்‌ வீரபாண்டியன்‌ 
இடம்‌ நாகீசுவரர்‌ கோயில்‌ முன்மண்டப வடக்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை நித்தசோழ வளநாட்டுக்‌ கிழாலூர்க்‌ கூற்றம்‌ மாத்தூர்‌ வியாபாரி மலரியூருடையான்‌ 
அறிவுடையான்‌ தில்லைநாயகன்‌ சந்தியா தீபம்‌ வைக்க ஸ்ரீயக்கி பழஞ்சலாகை 
அச்சு ஒன்று கொடுத்தார்‌. 
கல்வெட்டு : 


1. 


ஸஹஹிய்ரீ வீரபாண்‌[டி]ய தேவற்கு யாண்டு மூன்றாவது அப்பிசி மாத முதல்‌ 
நித்த சோழவள நாட்டுக்‌ கிழா[லூ]ர்க்‌ கூற்றம்‌ 

மாத்தூரில்‌ யிருக்கும்‌ வியாபாரிகளில்‌ மலரி[யூ]ருடையான்‌ அறிவுடையான்‌ 
தில்லைநாயகனேன்‌ விசையமங்கலத்‌ 


. து ஆளுடையார்‌ திருநாகீறரமுடையாற்கு வைத்த சந்தியா தீபமொன்றுக்கு 


ஒடூக்கின அச்சு ஸ்ரீயக்கி பழஞ்சலாை 


. க அ௮ச்சொன்றுங் கைக்கொண்டோமிக்‌ கோயிற்‌ காணியுடைய 


ஸ்ரிவவ,ஹ[ண *]ன்‌ மாடலமொக_த்து உடையான்‌ வேத 


. னாயகபட்டனும்‌ ஆக_ய மொக_த்து ஆளவந்தி பிழைபொறுத்‌[தா]நும்‌ 


யிவி[ள]க்கொன்றும்‌ வஷ.ரதிகூவரை யெரிப்போமா[னோம்‌] 


30 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1178/2003 
மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு : 16 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டு :  கி.பி.1301 
ஊர்‌ விசயமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை :  565/1905 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு கொங்குப்‌ பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 2 
இடம்‌ நாகீசுவரர்‌ கோயில்‌ முன்மண்டப வடக்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை விசயமங்கலம்‌ படைத்தலை வேளாளரில்‌ நம்பி விளக்கு வைக்க நூற்று இருபது 

பணம்‌ மூலப்‌ பொருளாக வைத்தார்‌. 

கல்வெட்டு : 


1. 


ஷுஷிஸ்ரீ ஸ"ஈ£பாண்‌[டி]ய தேவற்குத்‌ திருவெழுத்திட்டூச்‌ செல்லா நின்ற . 
மச வது தைம்‌ மாதம்‌ குறுப்பு நாட்டு விசையமங்கலத்து வெள்ளாழந்‌ 
படைத்தலைகளில்‌ [ந]ம்பி உலகுடையானேன்‌ விசையமங்கலமான ஆ[வ]னி 


. [பு]த்தூரில்‌ நாயனார்‌ விக,_மசோழீற௱முடையாற்கு வைத்த திரு . . , 


றுக்கு ஒடுக்கிந பணம்‌ நூற்றிருபதுங்‌ கைக்கொண்டோமிக்‌ கோயில்‌ 
காணியுடைய சிவஸஷ;ாாஹணரில்‌ கெளணறிவ மொக, த" [ம]தல்‌ ௨௯ 


. [பூபதினாயகனுள்ளட்டாரும்‌ ௯மஸ்$ மொக, த" பிறைசூடி அப்ப . 


௯2விதனுள்ளிட்டாரும்‌ மாடலமொக, த" பிள்ளையாழ்வி வாழவந்தானுங்‌ 
குடங்கொண்டுகோயில்‌ புகுவான்‌ சஷராதிகுவரை எரிப்பதாக இது 


பஜஷாஹெறா௱ றக 


31 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1179/2003 
மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு : 5 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டு : தி.பி.1270 
ஊர்‌ விசயமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை :  566/1905 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு கொங்குப்‌ பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 2 
அரசன்‌ வீரபாண்டியன்‌ 
இடம்‌ நாகீசுவரர்‌ கோயில்‌ முன்மண்டப வடக்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை விசயமங்கலம்‌ படைத்தலை வேளாளர்களில்‌ நேரிய மூவேந்தவேளான்‌ அவினாசி 
என்பவர்‌ சந்தியா தீபம்‌ ஒன்றுக்கு ஸரீயக்கி பழஞ்சலாகை அச்சு ஒன்று கொடுத்தார்‌. 
கல்வெட்டு : 


8 


ஷஹிஞஸ்ரீ வீரபாண்டிய தேவற்கு யாண்டு அஞ்ச[£]வது அற்பசித்‌ திங்கள்‌ 
முதல்‌ கு 

றுப்பு நாட்டு விசையமங்கலத்து வெள்ளாளன்‌ படைத்தலைகளில்‌ நேரிய 
மூவேந்தவேளான்‌ 


. ௮வினாசியேன்‌ ஆளுடையார்‌ திருனாகீறரமுைட]யாற்குச்‌ சந்தியா தீபம்‌ 


ஒன்றுக்‌ 


ட கு ஓடுக்கிந அச்சு ஸ்ரீயக்கி பழஞ்சலாகையொ[ன்‌]றும்‌ கைக்‌ கொண்டோமிக்கோ 
[யில்‌] கா[ணி]யுடைய சிவஸவூஹணன்‌ ஆத,ய மொக,த்து ஆளவந்த 


அ ணு. 
பிழைபொறுத்தா 


. இஅமாடல மொக, த்து உடையான்‌ வேதனாயக பட்டனும்‌ இவ்விருவர்‌ குட 
. ங்கொ[ண்‌]ட கோயில்‌ புகுவான்‌ சந்திராதித்த வரை விளக்கொன்று எரிப்ப 


. தாக இத்தன்மம்‌ பன்மாஹெறாஈ க்ஷ 


32 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1180/2003 
மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு 3 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டு கி.பி.1268 
ஊர்‌ விசயமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 567/1905 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு கொங்குப்‌ பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டூ 
எண்‌ : 25 
அரசன்‌ வீரபாண்டியன்‌ 
இடம்‌ நாகீசுவரர்‌ கோயில்‌ முன்மண்டப வடக்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை விசயமங்கலம்‌ படைத்தலை வேளாளர்‌ நம்பி என்பவரின்‌ மனைவி பிள்ளை 
பாவை பிள்ளையம்மை சந்தியா தீபம்‌ ஒன்றுக்கு ஸ்ரீயக்கி பழஞ்சலாகை அச்சு 
ஒன்று கொடுத்தார்‌. 
கல்வெட்டு : 


1. 


. பொறுத்தானும்‌ 


[ஹஷிஸ்ீ] வீரபாண்டிய தேவற்கு யாண்டு மூன்றாவது மார்கழி [மாத]ம்‌ 
குறுப்பு நாட்டு விசையன்மங்கலத்து 


வெள்ளாளன்‌ படைத்தலைகளில்‌ நம்பி மனைக்கிழத்திபிள்ளை பாவை 
பிள்ளையம்மையேன்‌ ஆளுடையார்‌ 


. திருநாகீமுமமுடையாற்கு வைத்த [ச]ந்தியா தீபமொன்றுக்கு [ஒ]டூக்கின 


அச்சு ஸரீயக்கி பழஞ்சலாகை ஓ 


டன்றுங்‌ கைக்கொண்டோமிக்‌ கோயிற்காணி உடைய சிவ[ஷா]ஷணீரில்‌ 


அதயமொத,த்து ஆளவந்த பிழை 


மாடலமொத,த்து உடையான்‌ வேதநாயகபட்டநும்‌ 


குடங்கொண்டு கோயில்பு 


. [குவார்‌*] இது சந்திராதித்தவரை செல்வதாக இது பன்மாஹேறாற றககஷ 


33 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1181/2003 
மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு 4 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டு கி.பி. 1172 
ஊர்‌ விசயமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 568/1905 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அசு கொங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 25 
அரசன்‌ திரிபுவன வீரதேவன்‌ 
வீரசோழன்‌ 111 
இடம்‌ நாகீசுவரர்‌ கோயில்‌ முன்மண்டப வடக்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை நாகீசுவரமுடையார்க்கு நித்தியப்படி கறியமுதுக்காக விசயமங்கலம்‌ படைத்தலை 
வேளாளரில்‌ தேவன்‌ கூத்தப்பெருமாளும்‌ தேவன்‌ பராக்கிரமன்‌ ஓர்‌ அச்சு 4 
பணமும்‌, படைத்தலை வேளாளரில்‌ நல்லிசையாளன்‌ மகள்‌ அஞ்சாதான்‌ 
மனைவியுமான நம்பியம்மை ஓர்‌ அச்சு 4 பணமும்‌ காங்கயம்‌ வியாபாரி 
திருநாகீசுவரமுடையான்‌ ஓர்‌ அச்சு 4 பணம்‌ ஆக 41% அச்சு அளித்தனர்‌. 
கல்வெட்டு : 


1. 


ட 


. யாபாரி நம்பி திருநா[கீ] . . 


ஷஹஹிஷஸ்ரீ கி,ல"வனவீரதேவற்கு யாண்டு நாலாவது குறுப்பு நாட்டு 
விசையமங்கலத்து வெள்ளா 


- மன்‌ படைத்தலைகளில்‌ [தே]வன்‌ கூத்தப்பெருமாளும்‌ தேவன்‌ பராக்கிரநும்‌ 


அச்சொன்றும்‌ பணநாலும்‌ மே . 


ற்படியூரில்‌ வெள்ளாழன்‌ படைத்தலைகளில்‌ அஞ்சாதான்‌ மனைகிழத்தி 
நல்லிசையாளன்‌ மக . 

ள்ளைம்பியம்மை யொடுக்கின அச்சொன்றும்‌ பணநாலும்‌ காங்கயனாட்டுக்‌ 
காங்கயத்திருக்கும்‌ வி . 

. டயான்‌ ஒடூக்கின அச்சொன்றும்‌ [பணநா]லும்‌ 
ஆக அச்சு நாலே காலும்‌ இவ்‌ 


34 


6. வூர்‌ ஆளுடையார்‌ திருநாகீரரும]முடையாற்கு நித்தப்படிக்‌ கறியமு[து]க்கு 
உரியக்‌ கணபின்‌ கறியமுதுமி 


7. தற்க்கு வேண்டும்‌ விஞ்சனாதி . . .டூச்‌ செலுத்து . ..... காணி உடைய 
சிவா 

8. ணன்‌ சூக_ய மொக, த்தில்‌ கு த்து உடையார்‌ 

9. வேதநாயக பட்டநும்‌ . . . செலுத்து . . . [புகுவார்‌] இத்தன்மம்‌ 


35 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1182/2003 
மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு 15 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டு சகம்‌ 1202 கி.பி. 1280 
ஊர்‌ விசயமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 569/1905 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு தெ.இ.கோ.சா.1, 267 
எழுத்து தமிழ்‌ 
அரசு கொங்குப்பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 2 
அரசன்‌ வீரபாண்டியன்‌ 
இடம்‌ நாகீசுவரமுடையார்‌ கோயில்‌ முன்மண்டப வடக்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை இது வீரபாண்டியன்‌ அதிகாரிகள்‌ மூலம்‌ விசயமங்கலம்‌ வணிகர்கட்கும்‌ 
ஊரார்கட்கும்‌ அளித்த ஓலை, விசயமங்கலம்‌ வாகைப்புத்தூரில்‌ வடக்கு வாசி 
வாகைக்குளம்‌ நெடுநாளாக பாழ்பட்டுக்‌ கிடந்தது. இதனை மீண்டும்‌ வெட்டி 
நாகீசுவரமுடையார்‌ திருக்காமக்கோட்ட தேவதானமாக அளிக்க 
ஆணையிடப்பட்டது. 
கல்வெட்டு : 


- [ஹஸிஷஸ்ரீ] தி,ல 'வனவக௯,_வகி கோனேரிமைகொண்டான்‌ ஸுரீவீரபாண்டிய 


வடர 


. தேவனேன்‌ யெமக்குச்‌ செல்லாநின்ற யாண்டு பதினஞ்ச[£]வது சகரை யாண்டூ 


ஆ 


- [யிர]த்திரு [நூ]ற்றிரண்டு . . . முதல்‌ குறுப்பு நாட்டு விசையன்மங்கலத்து 


[வணி] 


. கரும்‌ ஊரார்களுக்கும்‌ தங்களுரில்‌ வாகைப்புத்தூரில்‌ வடக்கு வாசியில்‌ 


வாகைக்குளம்‌ நெடூனா[ள்‌]ப 


டாழ்பட்டுக்கிடக்கி[ற]தாகக்‌ கேட்டோமிக்குளம்‌ தங்களுர்‌ நாயனார்‌ 


திருநாகீறரமுடையார்‌ திரு 


. க்காமக்கோட்டத்தாளுடைய னாச்சியாற்கு அமுதுபடி சாத்துப்படி உள்ளிட்ட 


வெஞ்‌ 


36 


. சனத்துக்கும்‌ பலபடி நிமன்தத்துக்கும்‌ யிக்குளம்‌ வீரபாண்டியப்‌ பேரேரி என்‌ 
. [று] வெட்டி யிக்குளமமும்‌ யிக்குளக்கீழ்‌ நிலமும்‌ நீர்ரேறின இடமெல்லாம்‌ 


யிறையிலி தேவ 


. தானமாக [விற்று . . . க்கி முன்றத்து . . . ருத்தி . . . ஒன்று வாரிய . . 


, போதுவார்‌ ௪... 


டள்ள அழிவு சோர்வு தாங்களே செய்வர்களாக இப்படி சந்திராதித்தவற்‌ 


செல்வதாக கல்லிலு 


டம்‌ செம்பிலும்‌ வெட்டியனுபவிக்க கடவதாக நம்‌ ஓலை குடுத்தோம்‌ இப்படி 


இவை . . நன்தமரானா 


டர்‌ பாற்ப்படுத்துக்‌ குடுக்க இது வஜஷாஹெணறாற றகக்ஷ இவை காலிங்கராயன்‌ 


எழுத்து ௨ 


, இவை விழுப்பாதராயன்‌ எழுத்து உ இவை கச்சியராயன்‌ எழுத்து ௨ இத்தன்மம்‌ 


யிறங்கல்‌ பண்ணு 


37 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1183/2003 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : SH 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டு : கி.பி. 1259 
ஊர்‌ விசயமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை :  570/1905 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு கொங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 2 
அரசன்‌ இரண்டாம்‌ விக்கிரமசோழன்‌ 
இடம்‌ நாகீசுவரமுடையார்‌ கோயில்‌ முன்மண்டப கிழக்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை : விசயமங்கலம்‌ பெருமாள்‌ மாலையுடையார்‌ என்பவர்‌ சந்தியா தீபம்‌ ஒன்றுக்கு 

ஸ்ரீயக்கி பழஞ்சலாகை அச்சு ஒன்று கொடுத்தார்‌. 

கல்வெட்டு : 


1. 


ஹெஷிஸ்ரீ வி௯,2சோழ தேவற்கு யாண்டு மூன்றாவத[ற்‌] கெதிராவது வைகாசி 
மாத முதல்‌ குறுப்‌[பு] 

நாட்டு விசையமங்கலத்து பெருமாள்‌ மாலை . . . உடையாந்‌ . 
[திருநாகீழுமமுடையா 


. ர்க்கு வைத்த சந்தியா தீபமொன்றுக்கு ஒடூக்கின அச்சு ரரீயக்கி பழஞ்சலாகை 


யொன்றுங்‌ கைக்கொண்டோம்‌ 


. கோயிற்‌ காணியுடைய சிவப்பிராமணன்‌ சூகெ_ய மொகத்து ஆளவந்தி 
பிழைபொறுத்தா 


ல அ [டில மொக.த்து உடையான்‌ வேதனாயக பட்டனும்‌ குடங்கொண்டு 
கோயில்‌ 


. [புகுவாரே] சந்திராதித்தவரை யெரிப்போமாகவும்‌ இத்‌ . . . ன்‌ ாஹெனறாற 
மக 


38 


தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1184/2003 


த.நா.அ. 
மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு 13 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டு : தி.பி. 1286 
ஊர்‌ விசயமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை :  571/1905 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு கொங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 2 
அரசன்‌ மூன்றாம்‌ விக்கிரமசோழன்‌ 
இடம்‌ நாகீசுவரமுடையார்‌ கோயில்‌ முன்மண்டப கிழக்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை காங்கய நாட்டுப்‌ பட்டாலி வியாபாரி பெரியான்‌ ஆண்டையான்‌ சந்தியா தீபம்‌ 
ஒன்றுக்கு ஓர்‌ அச்சுக்‌ கொடையாகக்‌ கொடுத்தார்‌. 
கல்வெட்டு : 
1. ஹஹிய்ீ வி௯,2சோழ தேவற்கு யாண்டு பதின்மூன்றாவது . . . மாதத்துக்‌ 
காங்கய [நாட்டு] 
2. ப்‌ பட்டாலியில்‌ வியாபாரி பெரியானாண்டான்‌ விடியர்‌ . . [லவா]னேன்‌ 
விசையமங்க[ல]த்து 
3. ஆளுடையார்‌ திருநாகீறரமுடையாற்கு சந்தியாதீபமொன்றுக்கு ஒடுக்கின 
அச்சொன்று இவ்வச்சொ 
4. ன்றுங்‌ கைக்‌ கொண்டோமிக்‌ கோயிற்‌ காணியுடைய மிவஷா;ா . . ..ஸன்‌ 
ஆதய மொ[க, ]த” ஆளவந்தி பிழை 
5. பொறுத்தானு மாடலமொக_,த” உடையான்‌ வேதநாயக . . . . 
6. ரயெரிப்போமாகவுங்‌ குடங்கொண்டு கோயில்‌ புகுவான்‌ எரிப்ப 


பஜாஸெம[ம ஈ]மக்ஷ 


39 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1185/2003 
மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு : 4 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டு : தி.பி. 1172 
ஊர்‌ விசயமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை :  572/1905 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு கொங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டூ 
எண்‌ 4 2 
அரசன்‌ திரிபுவனவீரதேவன்‌ 
மூன்றாம்‌ வீரசோழன்‌ 
இடம்‌ நாகீசுவரமுடையார்‌ கோயில்‌ முன்மண்டப கிழக்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை விசயமங்கலத்துப்‌ பெருமாள்‌ படைகளில்‌ கெசத்தபடையினர்‌ சந்தியா தீபம்‌ 
இரண்டுக்கு இரண்டு அச்சுக்‌ கொடுத்தனர்‌. 
கல்வெட்டு : 
1. ஹஸிஸ்ரீ கி,ல'வன வீரதேவற்கு யாண்டு நாலாவது காத்திகை மாதம்‌ 
ந்‌ ல்‌ விசையம[ங்கலத்‌|] 
2. து பெருமாள்‌ [படகளில்‌ கெசத்தபடை[யா]ன்‌ விசையமங்கலத்து 
ஆளுடையார்‌ திருநாகீமாமமு 
3. டையாற்கு சன்தியாதீபம்‌ யிரண்டுக்கு ஒடுக்கின அச்சு இரண்டு [யீவச்சிரண்டூங்‌] 
4. டோம்‌ இக்கோயில்‌ காணிஉடைய சிவப்பிராமணந்‌ ஆத, ய[மொ][க,த்து 
ஆளவன்‌ . . . 
5. [தா]னும்‌ மாடல மொக,த்து உடையான்‌ வேதனாயகபட்டனும்‌ இவ்வ . . . 
6. ரிப்போமாகவும்‌ குடங்கொண்டு கோயில்‌ புகுவான்‌ எரிப்பதாகவும்‌ இத்தன்மம்‌ 


பன்‌சாஹேறாற றககஷ 


40 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1185A/2003 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டூ 
வட்டம்‌ : பெருந்துறை வரலாற்று ஆண்டூ : சகம்‌ 1022 கி.பி. 1100 
ஊர்‌ :  விசயமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை :  573/1905 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : கொங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ த 3 
அரசன்‌ : கோ அபிமான இராசதிராசன்‌ 
இடம்‌ :  நாகீசுவ்ரமுடையார்‌ கோயில்‌ முன்மண்டப தெற்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை : கோயிலில்‌ நந்தா விளக்கு வைத்த விபரம்‌ தெரிகிறது. கல்வெட்டின்‌ பிற்பகுதி 
அழிந்துவிட்டது. 
கல்வெட்டு : 
1. ஷஹிஸ்ரீ [கோகஷி]கான ஸ்ரீமாஜ[ரயி]மாஜனேன்‌ எமக்குச்‌ செல்லானின்ற 
யாண்டு பதி . . . வதற்கெதிராமி ரண்டு மமஈகரையாண்‌ 


2. டூ ஆயிரத்திருபத்திரண்டூ குறுப்பு னா[ட்‌]டு விசையமங்கலத்து ஆளுடையார்‌ 
திருநாகீ[பர]மமுடையாற்குத்‌ திருநந்தா விளக்கு வைத்த விளக்கொன்‌ . . 


41 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ ஈரோடூ 
வட்டம்‌ பெருந்துறை 
ஊர்‌ விசயமங்கலம்‌ 
மொழி தமிழ்‌ 
எழுத்து தமிழ்‌ 
அரசு கொங்குச்சோழர்‌ 
அரசன்‌ இராசதிராசன்‌ 
இடம்‌ 
குறிப்புரை 
கொடையளித்துள்ளான்‌. 
கல்வெட்டு : 
1. கோ[அபிமான] 
நின்ற யாண்‌[$] 


தொடர்‌ எண்‌ :- 1186/2003 


ஆட்சி ஆண்டூ 


வரலாற்று ஆண்டூ 


இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டூ அறிக்கை 


முன்‌ பதிப்பு 


ஊர்க்‌ கல்வெட்டு 


எண்‌ 


கி.பி.12-ஆம்‌ நூற்றாண்டு 


574/1905 


31 


நாகீசுவரமுடையார்‌ கோயில்‌ முன்மண்டப தெற்குச்‌ சுவர்‌. 


திருநாகீசுவரமுடையாற்கு கறிஅமுது படிக்காக மன்னன்‌ இராசாதிராசன்‌ நிலம்‌ 


ண்டு [குறுப்பு நாட்டூ]... 


. . . சோழ ஸ்ரீஇறாஜா[யிறாஜனே]ன்‌ [நமக்கு] செல்லா 


2 

3. ங்கலத்து ஆளுடையார்‌ திருநாகீருறமுடையாற்குக்‌ கறிஅமுது படிக்கு நாங்‌ 
4. [கள்‌] முடவந்தை யிறையிலி ஏகபோகமுற்றூட்டூம்‌ விட்டூக்குடுத்தோம்‌ இரா 
5 


. ஜாயிறாஜனேன்‌ கூத்தற்கு சந்திராதித்தவரை செல்வதாக [ந]ந்தமரானார்‌ 
பாற்‌[ப]ட 


6. த்துக்‌ குடுத்த இது . [வலா][ஹேறாறறகக்்ஷ॥1உ 


42 


தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1187/2003 


த.நா.அ. 
மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு : 19 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டூ :  கி.பி.1284 
ஊர்‌ விசயமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை :  575/1905 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு கொங்குப்பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 33 
அரசன்‌ வீரபாண்டியன்‌ 
இடம்‌ நாகீசுவரமுடையார்‌ கோயில்‌ முன்மண்டப தெற்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை தேவரடியாள்‌ சடைமேலிருந்தாள்‌ என்பவள்‌ விளக்கு எரிக்க ஸ்ரீயக்கி பழஞ்சலாகை 
அச்சு ஒன்று கொடுத்தாள்‌. 
கல்வெட்டு : 
1. ஹஹிஸ்ரீ வீரபா[ண்டிய] தேவற்கு யாண்டு ௰[௯]வது . . . முத... 
குறுப்பு . . . 
2 


. தேவரடியாள்‌ சடைமேலிருந்தாளேன்‌ ஆளுடைடயார்‌] திருனாகீ . . . வைத்த 


. டூக்கின அச்சு ஸரீயக்கி பழஞ்சலாகை அச்சு ஒன்றுங்‌ கைக்கொண்டோ 


மிக்கோயில்‌ கா . . . 


. மாடல மொக,த'ப்‌ பிள்ளையாழ்வி வாழவந்தானும்‌ ஆதை,யமொக, த" சங்கரந்‌ 


[த]ம்பி(யி) . . . 


. [து] பன்மாேம]ற . . . 


43 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ :- 1188/2003 


மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டு கி.பி.12-ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ விசயமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டூ அறிக்கை 576/1905 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு கொங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 33 
அரசன்‌ மாஜாமிறாஜ வீரநாராயணன்‌ 
இடம்‌ நாகீசுவரமுடையார்‌ கோயில்‌ முன்மண்டப தெற்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை கோயிலில்‌ உச்சிச்‌ சந்தி திருஅமுதுக்காக பரகேசரியாலும்‌, வீரநாரயணனாலும்‌ 
அளந்து 37 கலம்‌ தூணிப்பதக்குக்‌ கொடுக்கப்பட்டது. அதில்‌ 18 கலம்‌ இருதூணி 
(பாதி) வீரசோழ வளநாட்டு உத்தமசோழச்‌ சதுர்வேதிமங்கலத்து இறையிலே 
கொடுக்கப்பட்டது. “பரகேசரி” “வீரநாராயணன்‌'' கொங்குச்‌ சோழர்கால 
முகத்தலளவைகளின்‌ பெயர்கள்‌. 
கல்வெட்டு : 
1. ஹஷிஸ்ீ றாஜாயிறாஜ வீரநாரா . . . 
ப்‌ சஜி ல மங்‌ 
3. . . . கலத்து ஆளுடையார்‌ திருநாகீருமமுடையாற்க்கு உச்சி சந்தி . . . 
4. பரகேசரியால்‌ நாநாழிக்குங்குறுணியிரு நாழி நெல்லுக்கு] 


ஆண்டொன்றுக்கு வீர 


5. நாராயணநால்‌ முப்பத்தேழுகலனே தூணிப்பதக்கும்‌ வீரசோழவள நாட்டூத்தம 
6. சோழ வதுவெ-திமங்கலத்து இறையிலே கார்பதினெண்‌ கலனே யிரு தூணிக்கு 
7. . . . ன்‌ கலனே யிரு தூணிக்கு யாண்‌ 


இலக வரை செல்வதாக . . . பாற்படூத்துக்‌ குடுக்க வஷாஹேஸாற மெ 


44 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ 


வட்டம்‌ 


மொழி 


எழுத்து 


அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை 


கல்வெட்டு : 


ஈரோடு 


பெருந்துறை 


விசயமங்கலம்‌ 


தமிழ்‌ 


தமிழ்‌ 


கொங்குச்‌ சோழர்‌ 


குலோத்துங்கன்‌ 


தொடர்‌ எண்‌ :- 1189/2003 


ஆட்சி ஆண்டு 


வரலாற்று ஆண்டு 


இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 


முன்‌ பதிப்பு 


ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 


கி.பி.12-ஆம்‌ நூற்றாண்டு 


577/1905 


நாகீசுவரமுடையார்‌ கோயில்‌ முன்மண்டபம்‌ தெற்குச்‌ சுவர்‌. 


விசயமங்கலம்‌ வேளாளர்களில்‌ சாத்துவாய்‌ குலக்‌ காங்கயதரையன்‌ மனைவி 
ஆண்டியான மங்கையர்க்கரசி பெரிய நாச்சியாரை அதாவது இக்கோயில்‌ அம்மனை 
எழுந்தருளுவித்து, திருக்கலியாண உற்சவம்‌ எடுத்து நாள்தோறும்‌ அமுதுபடி 
இருநாழி அரிசிக்கும்‌, அடைக்காயமுது ஆறுக்கும்‌, இலையமுது பதினைந்துக்கும்‌ 
ஆண்டுக்கு இரு பரிவட்டத்துக்கும்‌ விசயமங்கலம்‌ ஊரார்‌ வசம்‌ 19 அச்சு 


மூலப்பொருளாக வைத்தார்‌. 


1. ஹஹிய்ரீ குலோத்துங்க சோழ தேவற்கு யாண்டு எட்டாவது குறுப்பு நாட்டூ 
விசைய மங்கல 


2. [த்து] வெள்ளாள 


மனைக்கிழத்தியாண்‌ 


சாத்துவாயிகளில்‌ 


[காங்கய]தரையன்‌ 


3. டியான மங்கையற்கரைசியேன்‌ ஆளுடையார்‌ திருநாகீருமமுடையாற்குப்‌ பெரிய 
நாச்சியா 


4. ரை எழுந்தருளுவித்துத்‌ திருக்கல்லியாணம்‌ பண்ணி நாச்சியாற்கமுதுபடி 
நித்த மிருநாழியரிசிக்கும்‌ அடைக்‌ 


45 


. காயமுதாறுக்கும்‌ இலையமுது பதினைஞ்சுக்குஞ்‌ சந்தியாதீப மிரண்டுக்‌[கும்‌ 
ஆண்டொன்றுக்கிரண்டு பரி . . 

. சட்டத்துக்கும்‌ விசையமங்கலத்து ஊரார்‌ வசமொடுக்கின அச்சு[ப்‌ பத்தொன்பது 
இத்தன்மஞ்‌ சஷ;ாசிக, 

. வரை உபையம்‌ ஊரார்‌ செலுத்துவதாக [இது பன்மாி]ஹேறாற றககஷ 


46 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1190/2003 
மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு : 7 சகம்‌ 1185 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டு : கி.பி. 1263 
ஊர்‌ விசயமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை :  578/1905 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு கொங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : ஆ 
அரசன்‌ இரண்டாம்‌ விக்கிரமசோழன்‌ 
இடம்‌ நாகீசுவரமுடையார்‌ கோயில்‌ முன்மண்டபம்‌ தெற்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை : பரகேசரி விக்கிரமசோழனின்‌ (1255-65) ஏழாம்‌ ஆட்சியாண்டில்‌ நாகேசுவரமுடையார்‌ 
கோயில்‌ முதற்பிரகாரமண்டபம்‌ (முதல்‌ திருச்சுற்று மண்டபம்‌) இறக்கித்‌ திருப்பணி 
செய்யப்பட்டது. மண்டபத்‌ திருப்பணி முடிந்ததும்‌ அங்கிருந்து கல்வெட்டுகள்‌ 
படி எடூக்கப்பெற்று மீண்டும்‌ மண்டபத்தில்‌ வெட்டப்பட்டன. ஏழு கல்வெட்டுகள்‌ 
மீண்டும்‌ வெட்டப்பட்டூள்ளன. கல்வெட்டு முற்றுப்பெறவில்லை. இன்னும்‌ சில, 
பழைய திருப்பணியின்போது கல்வெட்டுகள்‌ அழிந்திருக்கக்கூடும்‌. 
கல்வெட்டு : 


8 


ஷஹஹிஸ்ரீ விகூ?சோழ தே[வ]ற்கு யாண்டு ஏழாவது [சக]ரை யாண்டூ 
ஆயிரத்தொ[ருநூ ] 


. [ந்‌]றெண்பத்தஞ்சு குறுப்பு நாட்டு விசைய மங்கலத்து ஆளுடையார்‌ 


திருநாகீறாரமு . . . 
யார்‌ கோயில்‌ முதற்‌ பிரகார மண்டபமிறக்கித்‌ திருப்பணி செய்யக்‌ கொண்ட 


. படியால்‌ மண்டபஞ்‌ செய்து முன்னாள்‌ வைத்த சந்தியாதீபங்கள்‌ பழங்கல்‌ 


வெட்‌[டி ] 


அ த்து இம்மண்ட [பத்‌|தில்‌ வெட்டினபடியாவது ஸ்ரீகுலோத்துங்க சோழ 


வற்கு யாண்டு பதினாலாவது விசையமங்கலத்து வெள்ளாளந்‌ ' “ 


படைத்தலைகளில்‌ 


47 


த 


. சந்தியா தீபமொன்றுக்‌ கொடுக்கின புதுச்சலாகையச்சொ[ன்‌|]றும்‌ 


மாதேவன்‌ ஆளுடையார்‌ திருநாகீறரமுடையாற்கு வைத்த சந்தியா 


தீபமொன்றுக்‌ கொடுக்கி 


டன புதுச்சலாகை அச்சொன்றும்‌ ரீகுலோத்துங்க சோழ தேவற்கு யா[ண்டு 


பதினாலா]வது வி 


- சயமங்கலத்துக்‌ கைக்கோளன்‌ மகிழன்‌ தேவன்‌ ஆளுடையார்‌ திருநாகீஸா 


ரமுடையாற்கு ை 

வத்த சந்தியா தீபமொன்றுக்‌ கொடுக்கின புதுச்சலாகை அச்சொன்றும்‌ ஸ்ரீவீர 
ராஜே 

ஜேவற்கு யாண்டு இரண்டாவது [வி]சையமங்கலத்து வெள்ளாளன்‌ 
படைத்தலைகளில்‌ மா[ணி)] 

க்க தேவன்‌ மனிச்சால்‌ உடையான்‌ பெ ]ற்காளி பிள்ளை ஆளுடையார்‌ 
திருநாகீறரமுடையாற்கு வைத்த 

ராஜே. மெவற்கு யாண்டிர 


ண்டாவதுக்கெதிராவது விசையமங்கலத்துப்‌ பட்டாலி வேட்டுவன்‌ சொக்கஞான 
சம்பந்தன்‌ 


. ஆளுடையார்‌ திருநாகீறரமுடையாற்கு வைத்த சந்தியா தீபமொன்றுக்‌ 


கொடுக்கின பழஞ்சல 


ா£கை அச்சொன்றும்‌ ரரீவீரராஜேந,ேவற்கு யாண்டு நாலாவது 
விசையமங்கலத்து வெள்ள 


ளன்‌ படைத்தலைகளில்‌ திருவானைக்காவள்‌ விச்சா . . . 


ட னைக்கிழத்தி ஆளுடையார்‌ திருநாகீறரமுடையாற்கு 


வைத்த சந்தியாதீபமொன்றுக்‌ கொடுக்கின பழஞ்‌[ச] 
லாகை அச்சொன்றும்‌ ரரீவீரராஜே௩, மேவற்கு 


. ண்டு பன்னிரண்டாவது விசையமங்கலத்து ஒன்ற[ன்‌] வ]ட்டூவன்‌ . . . 


இவன்‌ மகன்‌ சிற ....... ஆளுடையார்‌ திருநாகீற 


. ர முடையாற்கு வைத்த சந்தியா தீபமொன்றுக்‌ கொடுக்கிந 


பழஞ்சலாகை அச்சொன்றும்‌ ஸரீவீரராஜேக... மேவற்கு யா 


ட ண்டு பதினேழாவது விசையன்‌ மங்கலத்து வெள்ளாளன்‌ பா 


தகளில்‌ நியாயவல்ல[வ] சோழ விழுப்பரையனாயன்‌ எதிரிலிசோ 


. மன்‌ வைத்த சந்தியா தீபமொன்றுக்‌ கொடுக்கின பழஞ்சலா . 


48 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1191/2003 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : 13 
வட்டம்‌ : பெருந்துறை வரலாற்று ஆண்டு : தி.பி.1162 
ஊர்‌ : விசயமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டூ அறிக்கை :  579/1905 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : கொங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 2% 
அரசன்‌ : முதலாம்‌ குலோத்துங்க சோழன்‌ 
இடம்‌ : நூகீசுவரமுடையார்‌ கோயில்‌ முன்மண்டபம்‌ தெற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : பெருமாள்‌ சாமந்தரில்‌ குலோத்துங்க சோழ விக்கிரமாதித்த தேவன்‌ 
திருப்புதியதுக்குப்‌ பழஞ்சலாகை அச்சு இரண்டும்‌ சந்தியா தீபத்துக்குப்‌ 
புதுச்சலாகை அச்சு ஒன்றும்‌ கொடையாகக்‌ கொடுத்தார்‌. “பெருமாள்‌” என்பது 


அரசரைக்‌ குறிக்கும்‌ சொல்‌. 
கல்வெட்டு : 
1. ஷஹிஷஸ்ரீ குலோத்துங்‌[க ]சாழ தேவற்கு யாண்டு பதின்மூன்றாவது 
பெருமாள்‌ சாமந்த[ரி]ல்‌ குலோ 
2. த்துங்கசோழ விகூஊாதித்த தேவனேன்‌ குறுப்பு நாட்டு விசையமங்கலத்து 
ஆளுடையார்‌ திருநா] 


3. கீற ரமுடையாற்குத்‌ திருபுதியிதுக்கு ஒடுக்கினவச்சுப்‌ பழஞ்சலாகை யிரண்டும்‌ 
ச[ந்‌]தியாதீப 


4. மொன்றுக்கொடுக்கின புதுச்சலாகையச்சொன்றுங்‌ கைக்கொண்டோமிக்‌ 
கோயிற்காணி 


5. [யுடைய] சிவஹ;ாஹணன்‌ சூடெகெயமொக, த" ஓக்ஷிண209தி குறுப்பு 
நாட்டு பட்டனு மாணிக்க 


49 


. பட்டனு மாடஓமொக, தத்‌ தெற்றியப்பனுமிம்முவோம்‌ உபையங்‌ 
காணங்கலனெல்லளந்து மஞ்ச 


. நாதிட்டபடிச்‌ செலுத்துவோமாகவும்‌ இது சஷராசிகுவரைய்‌ செலுத்துவிப்‌ 
போமாகவுங்குட 


. நகொண்டு கோயில்‌ புகுவார்‌ செலுத்துவுதாகவும்‌ இது ப ராஹெறாற றகக்ஷெ 


50 


தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1192/2003 


த.நா.அ. 
மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு : 241 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டு :  தி.பி.1210 
ஊர்‌ விசயமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டூ 

ஆண்டு அறிக்கை :. 580/1905 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு கொங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ 37 
அரசன்‌ வீரராசேந்திரன்‌ 
இடம்‌ திருநாகீசுவரமுடையார்‌ கோயில்‌ முன்மண்டபம்‌ தெற்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை கூடூர்‌ வேளாளர்‌ பனங்காடைகுல கோவன்‌ மனிச்சரில்‌ உண்ணாடி சந்தியா தீப 

விளக்கு எரிக்க ஸ்ரீயக்கி பழஞ்சலாகை அச்சு ஒன்று கொடுத்தார்‌. 

கல்வெட்டு : 


8 


ஷுஹிஸ்ரீ வீர[ரா]ஜேக, சேவற்கு யாண்டு இரண்டாவதுக்கெதி[ரா]வது கூடூரில்‌ 
வெள்ளாளன்‌ பனைங்காடகளில்‌ கோ 


. வன்‌ மனிச்சரில்‌ . . உண்ணாடியேன்‌ விசையமங்கலத்து ஆளுடையார்‌ 


திருநாகீற ரமுடையாற்குச்‌ சந்தியா தீபம்‌ ஒன்‌ 


_றுக்கு ஒடூக்கின அச்சு] ரீயக்கி பழஞ்சலாகை அச்சொன்றுங்‌ 


கைக்கொண்டோமிக்‌ கோயில்‌ காணியுடைய சிவஸஷாஹணீரில்‌ மா 


. உடையான்‌ வேதனாயக பட்டனும்‌ ஆெதெய மோக, த" ஆளவந்தி பிழை 


பொறுத்தானு மாடல மோக, த" அப்பந்பிள்ளை[கு] 


. டங்கொண்டு கோயில்‌ புகுவாந்‌ வஷ ஷராதிகட(வரை) அண்ணன்‌ இது 


பன்மாஹெற ஈ ஈகக்்ஷ 


51 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1192&/2003 
மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு : 8 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டு : கி.பி.13-ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ விசயமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை :  581/1905 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ ம்‌ 38 
அரசன்‌ 
இடம்‌ திருநாகீசுவரமுடையார்‌ கோயில்‌ முன்மண்டபம்‌ தெற்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை விசயமங்கலத்து வேளாளர்‌ ஒருவருடைய மனைவி பொதுவன்பாவை என்பவர்‌ 
ஒரு சந்தியா தீபத்துக்காக ஸ்ரீயக்கி பழஞ்சலாகை அச்சு ஒன்று கொடுத்தார்‌. 
இறுதிப்பகுதி சிதைந்துள்ளது. 
கல்வெட்டு : 
1. ஹஹிஸ்ரீ . . . தேவற்கு யாண்டூ எட்டாவது தை 
2. திங்கள்‌ [மு]தல்‌ குறுப்பு நாட்டு விசையமங்கலத்து வெள்ளா 
3. ளன்‌ . . . க்கன்‌ மனைக்கிழத்தி பொதுவன்பா 
4. வையேன்‌ ஆளுடையார்‌ திருநாகீமுமமுடையாற்குச்‌ சந்தியா 
5. ஈதீபம்‌ ஒன்றுக்கு ஒடுக்கின அச்சு ஸ்ரீயக்கி பழஞ்சலா 
6. கை[ஒ]ன்றும்‌ கைக்‌ கொண்டோம்‌ இக்கோயிற்காணியு 
7. டைய சிவஸாஹணன்‌ ஊாடஓமோக_த” உடையா 
8. 


ன்வேத நாயக பட்டனும்‌ ஆய மோக.,_த” ஆளவந்‌ 


32 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1193/2003 
மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டூ கி.பி.12-ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ விசயமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டூ அறிக்கை 582/1905 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு தெ.இ.கோ..சா.1, 270 
எழுத்து தமிழ்‌ 
அரசு கொங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 39 
அரசன்‌ திரிபுவனவீரதேவன்‌ 
(வீரசோழன்‌ 111) 
இடம்‌ திருநாகீசுவரமுடையார்‌ கோயில்‌ முன்மண்டபம்‌ தெற்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை வடகொங்கு நாட்டில்‌ பல நாடுகளைச்‌ சேர்ந்த சிவபிராமணக்‌ காணியாளர்கட்கும்‌ 
தானத்தார்களுக்கும்‌, திருப்பாண்டிக்‌ கொடூமுடி போன்ற ஊர்களின்‌ 
தானத்தார்களுக்கும்‌ அரசன்‌ நேரடியாக அளித்த ஓலை. 
கல்வெட்டு : 


1. 


ன 


ன ஷஹிஷஸ்ரீ கி,ஸாவன வசூவகி கோனேரின்மை கொண்டாந்‌ 
வடகொ 


ங்கில்‌ நரையனூர்‌ னாட்டு அடிக்கிழத்தளமாந ஈாஜறாஜபுரமும்‌ 
பொங்கலுூ[ர்‌]க்கா னா 


. டூம்‌ தென்கரை நாடு அரைய நாடும்‌ தலையூர்‌ னாடும்‌ வடகரை மணல்‌ 


ணடும்‌ . . . 


டனாடூம்‌ கிழங்கனாடும்‌ வெங்கல நாடும்‌ தட்டையூர்னாடூ மிடைப்புழுதி னாடூம்‌ 


கா[ங்‌]க 


டய ணடும்‌ வீரசோழ வளநாடுூம்‌ வலுப்புக்கா னாடும்‌ குறுப்பு நாடும்‌ வடபரிசார 


நாடும்‌ காஞ்சி 


6. க்கூவனாடும்‌ பூந்துறைனாடூம்‌ கீழ்ப்பா நாடும்‌ வடகரை னாடும்‌ இன்னாடூகளில்‌ 
7. ஸமிவவாஹணக்‌ காணியாளருக்கும்‌ தாநத்தாற்கும்‌ திருப்பாண்டிக்கொடூ 


முடித்தாந தத்‌ . . . 


53 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1194/2003 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு 8. நீ] 
வட்டம்‌ : பெருந்துறை வரலாற்று ஆண்டு :  கி.பி.1284 
ஊர்‌ :  விசயமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை : 583/1905 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : கொங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 40 
அரசன்‌ : மூன்றாம்‌ விக்கிரமசோழன்‌ 
இடம்‌ : திருநாகீசுவரமுடையார்‌ கோயில்‌ முன்மண்டபம்‌ தெற்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை : இளம்மழையில்‌ வேளாளரில்‌ காடை குல அவினாசி என்பவரின்‌ மனைவி தேவன்‌ 


சொக்கி என்பவர்‌ சந்தியாதீப விளக்கு வைக்க ஓர்‌ அச்சுக்‌ கொடுத்தார்‌. 
கல்வெட்டு : 
1. ஷஷிஸ்ரீ விகூமசோழ தேவற்கு யாண்டூ பதின்‌ஒன்றாவது . . . 
2. நாட்டு இளம்மழையில்‌ வெள்ளாளழரில்‌ காடகளில்‌ அவினாசி தேவன்ம 
3. னை கிழத்தி தேவன்‌ சொக்கியேன்‌ விசையமங்கலத்து ஆளுடையார்‌ திருநாகீற 
4 


. ரமுடையாற்குச்‌ சந்தியாதீபம்‌ விளக்கொன்றுக்கு ஒடுக்கின ஸ்ரீயக்கி [பழஞ்‌ 
சலா] 


in 


. கை அச்சு ஒன்றுங்‌ கைய்க்‌ கொண்டோம்‌ . . . காணி உடைய ஸ்றிவ... 


6. ஆய மோக, த" ஆளவந்திபிழைபொறுத்தானும்‌ மா[ட]ல போக, த்‌]து 


7. ப்பட்டனும்‌ இவ்விளக்கொன்றும்‌ சந்திராதித்தவரை . . . 
8. [கா] கோயில்‌ புகுவான்‌ எரிப்பானாகவும்‌ இத்தன்மம்‌ பன்‌ காஸே. . . . 


54 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1195/2003 
மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு : 14 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டு : கி.பி.1221 
ஊர்‌ விசயமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை :  584/1905 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு கொங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 4 
அரசன்‌ வீரராசேந்திரன்‌ 
இடம்‌ திருநாகீசுவரமுடையார்‌ கோயில்‌ முன்மண்டபம்‌ மேற்குச்‌ சுவர்‌ வாயில்‌ இடதுபுறம்‌. 
குறிப்புரை விசயமங்கலம்‌ வேளாளரில்‌ சாத்துப்படி கலஉடையான்‌ தேவனான சிவ கல்யாண 
நம்பி என்பவர்‌ சிவராத்திரி நான்கு கால வழிபாட்டூக்கும்‌ எல்லாப்‌ பொருள்களுக்கும்‌ 
கொடுத்தது மூன்று கழஞ்சு, நான்கு சந்தி அமுதுபடிக்குத்‌ தூணிப்‌ பதக்கும்‌, 
90 விளக்குகளும்‌ கொடையாகக்‌ கொடுத்தார்‌. 
கல்வெட்டு : 


ஹஹஷிஸ்ரீ கோவிராசகேசரி பற்மரான .தி,வுவனச்சக்கிரவத்திகள்‌ ஸ்ரீ[வி]ரராஜே 


ஷிரதேவற்குத்‌ திருவெழுத்திட்டூச்‌ செல்லானின்ற திருநல்லியாண்டூ 
பதினாலாவது 

குறுப்பு நாட்டு விசையமங்கலத்து வெள்ளாள சாத்துபாடிகளில்‌ உடையான்‌ 
தேவனா 


டன சிவகல்லியாண நம்பியேன்‌ ஆளுடையார்‌ திருநாகீற௱முடையாற்குச்‌ 


சிவராத்திரிக்கு 

வேண்டூவதுக்குக்‌ குடுத்த பொருள்‌ முக்கழஞ்சுக்கும்‌ அமுதுபடி நாலு 
சந்திக்கும்‌ தூணிப்ப 

தக்கும்‌ திருவிளக்குத்‌ தொண்ணூறும்‌ இதுக்கு வேண்டும்‌ விஞ்சநாதிகள்‌ . . 
. . அட்டுவதாக 


55 


. கைக்கொண்டோம்‌ யிக்கோயிற்காணியுடைய மிவவ;ாஹணரில்‌ ஆக_ய 


மோக, த்து ஷி 


. ணாமூகி* யாளவந்தியான குறுப்புனாட்டூப்பட்டனும்‌ மாடல தெற்றியப்‌ பட்டநும்‌ 


மாட 


ச லமோக, த்து குநிசாரநுடையானான நாற்பத்தெண்ணாயிரச்‌ சக்கரவத்தியும்‌ 


இவ்வனைவோம்‌ 


.. இத்தன்மம்‌ வர ாதிகுவரை செலுத்துவதாக இதுபன்மாஹேறாற ।டமக்ஷ 


56 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1196/2003 
மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு : 14 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டு :  கி.பி.1221 
ஊர்‌ விசயமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : 585/1905 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு கொங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : ட 4 
அரசன்‌ 
இடம்‌ திருநாகீசுவரமுடையார்‌ கோயில்‌ அம்மன்‌ சன்னதி வடபுறச்‌ சுவர்‌. 
குறிப்புரை மாதேவர்‌ கோயில்‌, திருமுற்றம்‌ பிள்ளையார்‌ கோயில்‌, பிடாரியார்‌ கோயில்‌, 
மற்றுமுள்ள கோயில்களிலும்‌ காணியுடைய குறுப்பு நாட்டுச்‌ சிவபிராமணர்கள்‌ 
இனிமேல்‌ வடபரிசார நாட்டில்‌ உள்ள முறைப்படியே உவச்சர்களுக்கு நான்கில்‌ 
ஒரு பாகம்‌ கொடுத்து மீதி மூன்று பாகத்தை மட்டும்‌ சிவபிராமணர்‌ 
கொள்ளவேண்டும்‌ என சண்டிகேசுவரர்‌ பெயரில்‌ ஓலை வழங்கப்பட்டது. 
தொடக்கத்தில்‌ சண்டிகேசுவரர்‌ ஓலையைக்‌ குறிக்கும்‌ வெண்பா இடம்பெற்றுள்ளது. 
கல்வெட்டு : 
1. வணெமரன்‌ ஓலை ஸாகரஞ்‌ சூழவைய்யத்துக்‌ கண்டிரரன்‌ கரும[மா]ராக 
பண்டே அறஞ்சேதான்‌ சேதான்‌ அறங்காத்தன்‌ 
த பாதந்திறம்பாமற்‌ சென்னிமேல்‌ வைத்து அருளால்‌ ஆதிசண்டேமுரன்‌ ஆதேசம்‌ 
நம்பட்டர்கள்‌ குறுப்புநாட்டு சிவப்பிராம 
3. ணற்கும்‌ திருமுற்றத்தில்‌ நம்பிமாருக்கும்‌ நம்‌ ஓலை குடுத்தபடியாவது தங்கள்‌ 
நாட்டில்‌ மாதேவர்‌ கோயில்‌ திருமுற்றம்பி 
4. ள்ளையார்‌ கோயில்‌ பிடாரியார்‌ கோயில்‌ மற்றுமுள்ள ஸரீகோயில்களிலும்‌ 


வடபரிசார நாட்டூ மரியாதிப்படியே 


37 


5. உகச்சற்கு நா[ல]த்தொரு கூறு குடுத்து முக்கூறுந்தாங்கள்‌ அனுபோகிப்‌ 
பார்களாக இது செம்பிலுஞ்‌ சிலையிலும்‌ வெட்டிக்‌ 


6. கொண்டு [சந்தி]ராதித்தவரை செல்வதாக நம்‌ ஓலை குடுத்தோம்‌ [இ]ப்படிக்கு 
ஆதி[ச]ண்டேழுரன்‌ ஸ்ரீ கணக்கன்‌ எழுத்து இது [ப]ஜாஷேம ற[க்க்ஷ] 


58 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1197/2003 
மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு : 9 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டு :  கி.பி.1274 
ஊர்‌ விசயமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : 586/1905 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு கொங்குப்‌ பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 43 
அரசன்‌ வீரபாண்டியன்‌ 
இடம்‌ திருநாகீசுவரமுடையார்‌ கோயில்‌ அம்மன்‌ சன்னதி வடபுறச்‌ சுவர்‌. 
குறிப்புரை விசயமங்கலத்து படைத்தலை வேளாளர்களில்‌ தேவன்கூத்தப்‌ பெருமாள்‌ என்பவர்‌ 
திருக்காமக்‌ கோட்டத்து ஆளுடைய நாச்சியார்க்குச்‌ சந்தியா தீபம்‌ ஒன்று 
எரிக்க ஸ்ரீயக்கி பழஞ்சலாகை அச்சு ஒன்று கொடை கொடுத்தார்‌. 
கல்வெட்டு : 


ந்‌ 


ஷஹஸிஸ்ரீ வீரபாண்டிய தேவற்கு யாண்டு ஒன்பதாவது காத்திகைத்‌ தி[ங்கள்‌] 
முதலாகக்‌ குறுப்பு னாட்டு விசையமங்கலத்து வெள்ளாளன்‌ 


படைத்தலைகளி([ல்‌] தேவன்‌ கூத்தப்‌ 


. பருமாளேன்‌ ஆளுடையார்‌ திருநாகீறரமுடையார்‌ திருக்காமக்கோட்டத்தாளுடை 


நாச்சியாற்கு வைத்த சந்தியாதீப மெ[ஈ]ன்றுக்‌ கொடுக்கின அச்சு ஸ்ரீயக்கி 
பழஞ்ச[லா]கை அச்சொன்று 


டங்‌ கைக்கொண்டோமிக்‌ கோயிற்காணியுடைய சிவஸாஹணரில்‌ 


மாடல[[மோக_த்து உடையான்‌ வேதனாயகபட்டனும்‌ ஆகதய மோக, த்து 
ஆளவந்தி பி[ழைபொ]றுத்தானும்‌ குடங்கொண்டு கோயில்பு 


. குவோம்‌ எரிப்பதாக இது பன்மாஹேஸாற ஈமக்ஷ 


59 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1198/2003 
மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு ட 48 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டூ :  தி.பி.1277 
ஊர்‌ விசயமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டூ 
ஆண்டு அறிக்கை : 587/1905 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு கொங்குப்‌ பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 44 
அரசன்‌ வீரபாண்டியன்‌ 
இடம்‌ திருநாகீசுவரமுடையார்‌ கோயில்‌ அம்மன்‌ சன்னதி வடபுறச்‌ சுவர்‌. 
குறிப்புரை விசயமங்கலத்துத்‌ தேவரடியாரில்‌ மாணிக்கதேவர்‌ அகமுடையார்‌ பொன்னாச்சி 
என்பவர்‌ திருக்காமக்‌ கோட்டத்து ஆளுடைய நாச்சியார்‌ திருக்கோயிலில்‌ சந்தியா 
தீபம்‌ வைக்க ஸ்ரீயக்கி பழஞ்சலாகை அச்சு ஒன்று கொடுத்தார்‌. 
கல்வெட்டு : 


1. 


ஷஹஹிஸ்ரீ வீரபா[ண்‌]டிய தேவற்கு யாண்டு பன்னி[ரண்ட]ாவது ஆவணித்‌ 
திங்கள்‌ முதலாக குறுப்பு னாட்டு விசையமங்கலத்துத்‌ தேவரடியாரில்‌ மாணிக்க 
தேவரகமுடையா[ர்‌][பொன்னாச்சியேன்‌ ஆளுடை 

யார்‌ திருநாகீழரமுடையார்‌(முடையார்‌) திருக்காமக்கோட்டத்தாளுடை 
னாச்சியாற்கு வைத்த சந்தியா தீபமொன்றுக்‌ கொடுக்கின அச்சு ஸ்ரீயக்கி 
பழஞ்சலாகை அச்சொன்றும்‌ எ 


. கக்கொண்டோ[மி]க்‌ கோயிற்‌ காணியுடைய சிவவ_ரஹணரில்‌ மாடல 


மோக, த்து உடையான்‌ வேதனாயக பட்டனும்‌ ஆக_ய மோக, த்து ஆள 
வந்த பிழைபொறுத்த 


. எனும்‌ குடங்கொண்டு கோயில்‌ புகுவான்‌ சந்திராதித்தவரை எரிப்பதாக இது 


பன்மாஹெறா௱ க்ஷி 


60 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1199/2003 
மாவட்டம்‌ ஈரோடூ ஆட்சி ஆண்டு துந்துபி 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டு கி.பி.14-ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ விசயமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டூ அறிக்கை 588/1905 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு தெ.இ.கோ..சா.1, 288 
எழுத்து தமிழ்‌ 
அரசு போசளர்‌ ஊர்க்‌ கல்வெட்டூ 
எண்‌ : 4 
அரசன்‌ மூன்றாம்‌ வீரவல்லாள தேவர்‌ 
இடம்‌ திருநாகீசுவரமுடையார்‌ கோயில்‌ அம்மன்‌ சன்னதி தெற்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை திருநாகீசுவரமுடையார்க்கு திருநாள்படி, பலபடி நிபந்தம்‌, திருப்பணி 
ஆகியவற்றிக்காகக்‌ குறப்பு நாட்டு ஆமூரான ராகுத்தராய நல்லூர்‌ வருவாய்‌ 
அனைத்தையும்‌ குறுப்பு நாட்டவர்‌ கொடையாக அளித்தனர்‌. 
கல்வெட்டு : 


1. 


ஷஹிஸ்ரீ ஸ்ரீ[ஐ] வ,மாவய வர வகி லோவஸ ஷூஜஸஒ வீரவல்லாள 
மேவர்‌ வி,மிவிறாஜ$௦ வண்ணியருளா நின்ற ஸி ஹஃவக௯ஹறத்து 
பங்குனி மாதங்‌ குறுப்புனாட்டு நாட்டவரோம்‌ விசையமங்கலத்து ஆளுடையார்‌ 
திருநாகீழுமமுடைய நாய 


ட னார்க்குத்‌ திருநாட்படி பலபடி நிமந்தந்‌ திருப்பணிக்கு எங்கள்‌ நாட்டு ஆமூரான 


இராகுதராய நல்லூர்‌ இன்னாயனாற்கு மெவதானமாக இட்டு இவ்வூர்க்‌ கடமை 
எலவை ஓட்டச்சுக்காலுங்‌ கலம்‌ உப்பாயந்‌ தெண்டவரி தண்ணீர்க்காணம்‌ 
வேண்டுகோள்‌ வினியோக 


ந்‌ தறியிறை தட்டார்ப்‌ பாட்டம்‌ ஈழம்‌ புன்செய்‌ மற்றும்‌ எற்பேர்ப்பட்டனவும்‌ 


இவ்வூர்‌ நான்கெல்லைக்குட்பட்ட புன்செயுங்‌ குளமும்‌, குளக்கீழ்‌ வயலும்‌, 
அனையும்‌ அணைக்கீழ்‌ வயலுங்‌ கீழ்னோக்கிய கிநறும்‌, மேனோக்கிய மரமும்‌ 
இறையிலி முற்றூட்டாக உ கம்ப 


61 


4. பண்ணித்திருச்சூல ஹாபநம்‌ பண்ணிக்குடுத்தோங்‌ குறுப்புனாட்டு நாட்டவரோம்‌ 
[இத்‌]தன்மம்‌ விலக்கனைத்தவன்‌ வழிவழி ஏழெச்‌ சமறு[வ]ான்‌ இது 
பன்மாஹெறாற றகக்ஷ ம்‌ ஹஹ” 


62 


. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1200/2003 


த.நா.௮ 
மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு உ தா 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டு :  கி.பி.1312 
ஊர்‌ விசயமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை :  589/1905 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு கொங்குப்‌ பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 
அரசன்‌ சுந்தரபாண்டியன்‌ 
இடம்‌ திருநாகீசுவரமுடையார்‌ கோயில்‌ அம்மன்‌ சன்னதி வடபுறச்‌ சுவர்‌. 
குறிப்புரை விசயமங்கலத்து வெண்மணி வேளாளர்களில்‌ துணையந்‌ ஆண்டாந்‌ என்பவன்‌ 
திருநாகியரமுடைய திருக்காமக்கோட்ட ஆளுடைய நாச்சியாற்கு ஒரு நந்தா 
விளக்கெரிக்க 140 பணத்தினை இக்கோயிலில்‌ உள்ள மூன்று 
சிவபிராமணர்களிடம்‌ வழங்கியுள்ளான்‌. 
கல்வெட்டு : 


1 


ஷஹிஸ்ரீ ஸூஐ. . . பாண்டிய தேவற்கு திருவெழுத்திட்டூச்‌ செல்லா நின்ற 
திருநல்லி யாண்டு இருபத்தேழாவது தைத்திங்கள்‌ முதலாக குறுப்பு னாட்டூ 
விசையமங்கலத்து ஆளுடையார்‌ திருநாகீமுமமுடையார்‌ திருக்காமக்‌ 
கோட்டத்து ஆளுடைய நாச்சியாற்‌[கு] [வி]சையமங்கலத்து வெள்ளாளன்‌ 


. வெண்மணிகளில்‌ துணையந்‌ ஆண்டானாந அம்பலப்‌ பெருமாளேன்‌ வைத்த 


திருநந்தாவிளக்கு ஒன்றுக்கு ஒடுக்கின பணம்‌ நூற்று நாற்பதுங்கைக்‌ 
கொண்டோமிக்‌ கோயிற்காணி உடைய ஸிவஸடாஹணரில்‌ மாடல மோக, த" 
வேதன்‌ ஸமிவஜாநபண்டிதனு மாடலமோக, [த ]ப்‌ பிள்ளையாழ்வி வாழ 
வந்தானும்‌ சூக_ய 


ப மோக, த" சங்கரதினம்பி மாணிக்கனாயக பண்டிதனும்‌ இம்மூவரேர்ம்‌ இவ்விளக்கு 


முட்டில்யிரட்டி எரிப்பதாகவும்‌ இது மிகமுட்டில்‌ தெண்டமிறுப்பதாகவும்‌ இது 
ச௩,ாசிக)வரை குடங்கொண்டுகோயில்புகுவான்‌ எரிப்பதாகவும்‌ இது 
வலாஹேறயவம |ம்ஷ 


63 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1201/2003 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : சகாப்தம்‌ 1265 
வட்டம்‌ : பெருந்துறை வரலாற்று ஆண்டு : தி.பி.1343 
ஊர்‌ :  விசயமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை :  590/1905 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு உக ஊர்க்‌ கல்வெட்டு 
ண்‌ : தி 
அரசன்‌ 
இடம்‌ :  திருநாகீசுவரமுடையார்‌ கோயில்‌ அம்மன்‌ சன்னதி முன்மண்டப வடபுறச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : விசயமங்கலத்து ஊரும்‌ ஊராளிகளும்‌ பண்டாரத்தில்‌ அளப்பனவற்றை என்றென்றும்‌ 
நிறைந்த அளவாக அளக்க வேண்டும்‌ என்று இறைவன்‌ பெயரில்‌ கல்வெட்டினர்‌. 
கல்வெட்டு : 
1. ஹஹிஸ்ரீ ஸகாஸகடி ௲வசு௰ரு மேல்‌ ஹஹாநா ஷுவ௬ஹற* ஐப்ப[சி] 
மாஹட ௬ தீ£ நாள்‌ குறுப்பு நாட்டு 
2. விசையமங்கலத்து ஊரும்‌ ஊராளிகளோம்‌ ஆளுடையார்‌ 
திருநாகீறறமுடையநாயநார்‌ அருளிச்‌ செயற்படி 
3. நிறைத்து அளக்கக்‌ கடவோம்‌ ஆகவும்‌ இந்த நிறைத்தளவு மக்கள்‌ மக்கள்‌ 
அராதிக, வரை நடத்தக்‌ கடவோம்‌ 


4. ஆகவும்‌ இத்தன்மம்‌ நடத்துமவர்கள்‌ வீ மேல்‌ மேலுந்தழைப்பதாக 
பப மஹ 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1202/2003 
மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு : 27, தைத்திங்கள்‌ 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டு :  தி.பி.1312 
ஊர்‌ விசயமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை :  591/1905 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு கொங்குப்‌ பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 48 
அரசன்‌ சுந்தரபாண்டியன்‌ 
இடம்‌ திருநாகீசுவரமுடையார்‌ கோயில்‌ அம்மன்‌ சன்னதி முன்மண்டப வடபுறச்‌ சுவர்‌. 
குறிப்புரை விசயமங்கலத்து ஊரார்‌ திருக்காமக்‌ கோட்டத்து ஆளுடைய நாச்சியார்‌ 
பண்டாரத்தில்‌ நெல்‌ விற்றுப்‌ பெற்ற பணம்‌ நூற்று நாற்பதை நந்தா விளக்கு 
எரிய மூலப்‌ பொருளாக வைத்தனர்‌. 
கல்வெட்டு : 


1. 


ஹஹிய்ரீ ஹு பாண்[டியதெவற்கு திருவெழுத்திட்டூச்‌ செல்லா நி[ன்ற 
திரு] நல்லியாண்டு இருபத்தேழாவது தைத்‌ திங்கள்‌ முதல்‌ குறுப்பு னாட்டு 
விசை[யன்‌]மங்கலத்தாளுடையார்‌ திருனாகீழுமமுடையார்‌ திருக்காமக்‌ 
கோட்டத்தாளுடை ஸாச்சியார்‌ ஸ்ரீபண்டாரத்தில்‌ நெல்‌ விற்று ஊரார்‌ திருநந்தா 
விளக்கு ஒன்றுக்கு 


. ஓடுக்கின பணம்‌ நூற்று [ந*]ாற்பதுங்‌ கைக்கொண்டோமிக்‌ கோயிற்காணியுடைய 


மமிவவராஹணரில்‌ மாடல மொக, த்து வேதன்‌ ஸிவ [ாநப]ண்டிதனு மாடல 
மொக, த்துப்‌ பிள்ளையாழ்வி வாழவந்தானும்‌ சக, ய மொக., த்து சங்காதி 
நம்பி மன்னியப்பனும்‌ இம்மூவரும்‌ இவ்விளக்கு முட்டில்படி 


. யிரட்டி எரிப்ப[தா*]கவும்‌ இது மிக முட்டில்‌ தெண்டமிறுப்பதாகவும்‌ இது 


சநாதிகுவரை குடங்கொண்டு கோயி[ல்‌] புகுவான்‌ எரிப்பதாகவும்‌ இது 
பஜாஹெறாற க்ஷ 


65 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1203/2003 
மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு : 1441 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டு : சகம்‌ 1022, கி.பி.1100 
ஊர்‌ விசயமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை :  592/1905 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
ஆரசு கொங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : இ 
அரசன்‌ இராசாதிராசன்‌ 
இடம்‌ திருநாகீசுவரமுடையார்‌ கோயில்‌ முதல்‌ பிராகார மேற்குப்புறச்‌ சுவர்‌. 
குறிப்புரை கொங்குச்‌ சோழ மன்னன்‌ இராசாதிராசன்‌ விசயமங்கலம்‌ சிவாலயத்தில்‌ கூத்தாடும்‌ 
தேவர்க்கும்‌ நாச்சியார்க்கும்‌ அமுதுபடிக்காக்‌ குளம்‌ ஒன்றை இறையிலியாக 
அளித்தார்‌. 

கல்வெட்டு : 

1. ஸ்வஸ்தி 

2. சிரி 

3. ராஜாயிராஜ 

4. குச்‌ செல்லா நின்ற யா 

5. ண்டு பதினான்கி 

6. நெதிராமாண்டு 

7. சகரையாண்டாயி 

8. ரத்திருபத்திரண்டு 

9. குறுப்பு நாட்டு வி 

10. சைய மங்கலத்தி 


ந்‌ 
நஸ்‌. 


௨ல்‌ ஆளுடை . .. 


66 


- முடையர்‌ கூத்தாடுந்‌ 

. தேவர்க்கும்‌ நாச்சியார்‌ 
. க்கும்‌ அமுதுபடி 

. நம்‌ குளமு . . 

. தை இறையிலி 

. போக முற்றூட்டாக 

. க்குடுத்தோம்‌ குளமு 

. தை இறையிலி ராஜா 

. திராஜநேந்‌ கூத்தா 
டடூம்‌ தேவர்க்கு சந்தி 

- ராதித்தவல்‌ செல்வதா 

- க இது நந்தமரர்கள்‌ பா 
. ற்படூத்துக்‌ குடுக்க பன்ம 
. எஹேஸ்வரர்‌ ரட்சை 


67 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1204/2003 
மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு ட்ட 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டூ : சக ஆண்டு 1044 
கி.பி.1122 
ஊர்‌ விசயமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை :  593/1905 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு கொங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டூ 
எண்‌ : 
அரசன்‌ இராசாதிராச வீரசோழதேவர்‌ 
இடம்‌ திருநாகீசுவரமுடையார்‌ கோயில்‌ மேற்குப்‌ பிரகாரக்‌ குத்துக்‌ கல்‌. 
குறிப்புரை பரஞ்சேர்‌ வழி வேளாளரில்‌ வெள்ளை குலச்சிலம்பன்‌ நீலன்‌ என்பாரின்‌ மனைவி 
சிட்டன்‌ காவி கொடுத்த நிலக்‌ கொடை கூறப்பட்டுள்ளது. 
கல்வெட்டு : 


௮... ஐ... ௬ சூ. ஸம. 


மலம்‌ மம்‌ 
வட்டம்‌ 


. ஹஹிஸ்ரீ சகரை யாண்‌ 


டு ஆஇரத்து நாற்பத்து நா 


. லில்‌ கோவிராஜாதிராஜ 
- ரீவீரசோழ தேவற்கு திரு 


வெழுத்திட்டுச்‌ செல்லா நி 
ந்ற திருநல்லியாண்டு ௮ 


- ஞ்சாவது குறுப்பு நாட்டு வி 
. சையமங்கலத்து மஹாமெ 
. வர்‌ சீநாபுரமுடையாற்கு கா 


ங்கய நாட்டுப்‌ பரஞ்சேர்‌ பள்‌ 
ளி இருந்து வாழும்‌ வெள்ளா 


68 


. எந்‌ வெள்ளைகளில்‌ சிலம்பன்‌ 
. நீலந்‌ மனைக்கிழத்தி சிட்டந்‌ 

. காவியேந்‌ விசையமங்கலத்‌ 

. தில்‌ தெந்நூர்‌ நங்கை நீலி 

. கோயிலில்‌ நத்தத்தில்‌ உகாப்பா 
. டி வழிக்கு இவ்வழி தெற்குப்படை 
. த்தலை பெரிசாத்தந்‌ செக்குவட 
. க்கு சாலைத்தாற்றிக்‌ 

. கு தெற்கு இந்நாற்பால்கெ 

. ல்லை நடூவுபட்ட நிலம்‌ 

. விசயமங்கலத்தில்‌ மா 

. தேவற்கு திருவிழாவுக்கும்‌ தி 

. ௬வமுதுக்கும்‌ குடுத்தேன்‌ சி 

. ட்டன்‌ காவியேன்‌ இது பந்ம 


. ஈகேஸ்வரர்‌ ரட்சை. 


69 


தொடர்‌ எண்‌ :- 1205/2003 


ஆட்சி ஆண்டு 
வரலாற்று ஆண்டு 


இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 


முன்‌ பதிப்பு 


ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 


சோமேசுவரர்‌ கோயில்‌ மேற்குச்‌ சுவர்‌. 


3 


கி.பி.1210 


594/1905 


51 


திருநாட்டியமுடைய பிடாரர்க்கு வீரராசேந்திரக்காலன்‌, ராசகெம்பீரப்பிடாரன்‌, 
சிறுக்கழஞ்சி ஊரவர்‌ ஒருவர்‌ ஆகியோர்‌ கொடுத்த கொடை. கொடை விபரம்‌ 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 
மாவட்டம்‌ ஈரோடு 
வட்டம்‌ பெருந்துறை 
ஊர்‌ விசயமங்கலம்‌ 
மொழி தமிழ்‌ 
எழுத்து தமிழ்‌ 
அரசு கொங்குச்‌ சோழர்‌ 
அரசன்‌ வீரராசேந்திரன்‌ 
இடம்‌ 
குறிப்புரை 
தெரியவில்லை. 

கல்வெட்டு : 

1. ஸுவத்‌ 

2. திறீ வீர 

3. மாசேந்திர 

4. தேவற்கு 

5. யாண்டு 

6. ௩ திருநாட்‌ 

7. டியம்மு[ை 

8. டயார்‌ . . . 

9. பிடா . . . 

10. யவர்க்‌[கு] 


வீரராே 
சந்திரக்‌ 
காலநு 

ம்‌ இராச 
கெம்பீ 
ரப்பிடா 

ரநும்‌ சி[று] 
க்கழஞ்சரி . . 
ல்தவநா[ை 


70 


தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1206/2003 


த.நா.அ. 
மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு : 28 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டு :  தி.பி.1313 
ஊர்‌ விசயமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை :  595/1905 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
ஆரசு கொங்குப்‌ பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டூ 
எண்‌ 3 
அரசன்‌ சுந்தரபாண்டியன்‌ 
இடம்‌ சோமேசுவரர்‌ கோயில்‌ வடக்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை விசயமங்கலம்‌ படைத்தலை வேளாளர்களில்‌ விச்சன்‌ சிட்டனான தப்பிலா வாசகன்‌ 
அத்தாணீசுவரமுடையார்க்குச்‌ சந்தியா தீபம்‌ எரிக்க ஸரீயக்கி பழஞ்சலாகை 
அச்சு ஒன்று கொடுத்தார்‌. 
கல்வெட்டு : 


சேம்‌ மேல 


. ஹஹிஞஸ்ரீ சுந்தரபாண்டிய தேவ[ற்கு] யாண்டு இருபத்தெட்‌ . . டா[வது] 

. மார்கழித்‌ திங்கள்‌ முதலாகக்‌ குறுப்பு நாட்டு விசையமங்கலத்து வெள்‌ 

. ளாழன்‌ படைத்தலைகளில்‌ விச்சன்‌ சிட்டனான தப்பிலா வாசகனேன்‌ [ஆளு] 
. டையார்‌ அத்தாணிமுரமுடையாற்கு வைத்த சந்தியா தீபமொன்று . . . 

. ஓடுக்கின அச்சு ஸ்ரீயக்கி பழஞ்சலாகை யச்சொன்றுங்‌ கைக்கொண்டோமி . 


யிற்‌ காணி உடைய சிவ(ஸிராமணரில்‌ [ஆ]லம்ப[ா]ய மொக, [த ]முதல்‌ 
நாயனார்‌. . . 


. . ந்தரச்சக்ரவர்த்தியும்‌ சங்‌ . . . .. 
. ங்கநாயக பண்டிதறுங்‌ குடமுங்கொடு . . . 


71 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1207/2003 
மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டு சகம்‌ 1334 கி.பி. 1412 
ஊர்‌ விசயமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 596/1905 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு தெ.இ.கோ.சா. 1, 272 
எழுத்து தமிழ்‌, கிரந்தம்‌ 
ஆரசு விஜயநகர்‌ பேரரசு ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 3 
அரசன்‌ வீர அரிகர உடையார்‌ 
இடம்‌ சந்திர பிரபா தீர்த்தங்கரர்‌ கோயில்‌ மகாமண்டபக்‌ கிழக்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை கோட்டை சூழ்ந்த வடபரிசார நாடு, வைங்கரை நாடூ, நாலூர்ப்‌ பற்று நாடூ, 
பேரூர்‌ நாடு, குறுப்பு நாடு, வீர சோழ வளநாடு ஆகிய ஆறு நாட்டவர்கள்‌ 
விசயமங்கலம்‌ அணியாழகியார்க்கு செங்கப்பள்ளியைக்‌ கொடையாக அளித்தனர்‌. 
கல்வெட்டு : 


[. 


ஷஹஹிஸ்ரீ ஐ ஹா ஊணலெயறறந ஹறிறாய விமாடந லாெிஷெூக்குத்‌ 
தப்புவராயற ம 


ணற்‌ வதுஸ2*9_ாமிவதி ஸ்ரீ வீ மஜெவறாய உடையார்‌ குமாரன்‌ 
வீரஹரிஹரராய உடை 

யற்குச்‌ செல்லா நின்ற ௩௫௩ ஹஸஃவகஸரத்து ஐப்பசி ஈஸ இருபத்தைஞ்‌ 
சாந்தியதி காணு” 


. றெ. . லொகடி ஆகக்‌ கோட்டை சூழ்ந்த நாட்டில்‌ வடபரிசார நாடு வெங்கரை 


நாடு நாலூற்பற்றும்‌ 


- பேரூர்‌ நாடூ குறுப்பு நாடும்‌ வீரசோழ வளநாடும்‌ ஆக இந்த நாட்டு நாட்டவரோம்‌ 


குறுப்பு நாட்டு விசைய 


. மங்கலத்து நாயிநார்‌ அணியாதழகியார்க்குச்‌ சாதநம்‌ பண்ணிக்குடூத்த 


பரிசாவது இந்த நாயி 


72 


be 


. னார்க்கு வ 'ஜைவ 'நஸ்காாரத்துக்கு அழிவுதொறுசைக்குமாக குறுப்பு நாட்டு 


செங்கற்‌ பள்ளி 


. ஊர்க்குளமும்‌ [நெதன்பாற்‌[கெ]ல்லை . . . பாற்கெல்லை நங்கற்கு . . 


மேல்‌ பாற்கெல்லை . . . பள்ளம்‌ வடபாற்கெல்லை அமண்‌ பள்ளிக்கு 


, , , பள்ளி சந்தமாகக்‌ குடுத்தோம்‌ இவர்‌ ஊரில்‌ நஞ்சை புந்செய்‌ நாற்பாற்கெல்‌ 


. . . தோட்டந்தொ . . . 
..... புற்றும்‌] எப்பேற்பட்டவை உ[ட்ப்பட]சாதனம்‌ பண்ணிக்குடுத்தோம்‌ 
ஆறுந[டட்டு] [நா]ட்டவரோம்‌ நாயி 

. யார்க்‌ . . . தன்ம . . . நினைக்குமவ[ற்‌] கெங்கையிகரையிற்‌ குராற்‌ பசு 


. பிராமணரையும்‌ . கொன்ற பாவத்திலேயும்‌ ஏழெச்சமறக்‌ கடவார்களாகவும்‌ 


இந்த பள்ளிச்சந்‌ 
... . கோயி . . . [இ]ர][க்ஷிக்க]டவார்களாகவும்‌ 


73 


த.நா.அ. 


மாவட்டம்‌ 


வட்டம்‌ 


மொழி 


எழுத்து 


அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை 


கல்வெட்டு : 


தொல்லியல்‌ துறை 


ஈரோடு 
பெருந்துறை 


விசயமங்கலம்‌ 


தொடர்‌ எண்‌ :- 1208/2003 


ஆட்சி ஆண்டு 
வரலாற்று ஆண்டு 


இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 


முன்‌ பதிப்பு 


ஊர்க்‌ கல்வெட்டு 


ண்‌ 


கி.பி.9-ஆம்‌ நூற்றாண்டு 


597/1905 


E.Ivol VIIp.108 


சந்திரப்பிரப தீர்த்தங்கரர்‌ கோயில்‌ வாத்ய மண்டபத்தில்‌ உள்ள நிசீதிகைத்‌ 


தூண்‌. 


சாமுண்டராஜன்‌ தங்கை புளிஅப்பை சல்லேகனை விரதமிருந்து உயிர்‌ நீத்த 


நினைவுத்‌ தூண்‌. 


1. ஷஷியீ வாண 
2. ராஜன்‌ தங்கை புளி 
3. அப்பை நிமிதிகை 


4. கல்‌. 


74 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1209/2003 
மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு 14 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டு : சகம்‌ 1085 கி.பி.1163 
ஊர்‌ விசயமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை :  598/1905 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு : தெ.இ.கோ.சா.], 274 
எழுத்து தமிழ்‌ 
அரசு கொங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : இ 
அரசன்‌ முதலாம்‌ குலோத்துங்க சோழன்‌ 
இடம்‌ சந்திரப்பிரபா தீர்த்தங்கரர்‌ கோயில்‌ வாத்ய மண்டபத்‌ தூண்‌. 
குறிப்புரை வீரசங்காதப்‌ பெரும்பள்ளியுடைய தேவர்க்கு இருங்கோளன்‌ நாடூ காவலில்‌ 
அமுதுபடிக்காக நிலம்‌ கொடுக்கப்பட்டது. 
கல்வெட்டு : 


௮... ஐ. இ சூ. ஸு. வ 


— ம்‌ 
Te |] 
ச்‌ 


ஷஹஹிஸ்ரீ கோவிராச 


. [கே]சரி பந்மராகிய திரி 


. புவனச்‌ சக்கரவத்திகள்‌ 


றீ குலோத்துங்க 6 


. சாழ தேவற்கு இயாண்‌ 


டு பதின்மூன்றாவதிநெ 
திர்‌ சகரையாண்டூ 


. ஆயிரத்தெண்பத்த 


. ஞ்சில்‌ விசையமங்க 


லத்தில்‌ ஷீசங்காத 


. ப்‌ பெரும்பள்ளியுடை 


75 


. ய தேவர்க்கு அமுதுபடி 
. க்கு நாம்‌ விட்ட நிலம்‌ 


குறுப்பு நாட்டில்‌ நிறை 


. . ந்தப்‌ பெறுக . . . 
. . . விட்ட நிலமா 
கி வருகிற நிலம்‌ 
மூன்று பொழி கா 


. லால்‌ முக்கல நெ 
ல்‌ விதை தேவதா 
. னமாக விட்டோ 
ந்‌ தேவ காலால்‌ 

. நாநாழி அரிசி அமு 
. தபடி செலுத்தி 


வருவதாக விசை 


. சயமங்கலத்திற்‌ 


. பள்ளியுடையா 


ர்களுக்கு இட்டோம்‌ 
இருங்கோள[ன்‌] நா 


. ட காவலில்‌ இந்‌ 


நிலங்‌ குடுத்தே 


டாம்‌ சந்திராதித்‌ 


தருள்ளளவும்‌ ந 
ந்தமர்‌ மாற்ற 


ப்‌ பெறார்‌. 


76 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1210/2003 
மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டு கி.பி.12-ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ விசயமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டூ 
ஆண்டு அறிக்கை ARE. 599/1905 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு தெ.இ.கோ.சா.], 279 
எழுத்து தமிழ்‌ 
அரசு ஊர்க்‌ கல்வெட்டூ 
எண்‌ 5% 
அசன்‌ 
இடம்‌ சந்திரப்பிரப தீர்த்தங்கரர்‌ கோயில்‌ நிருத்த மண்டபக்‌ கிழக்கு வாயில்‌ நிலை 
வலப்புறம்‌. 
குறிப்புரை கொங்கு வேளிர்‌ தேவராச்சாரியார்‌, தோழன்மார்‌ ஆகியோர்‌ எழுந்தருளச்‌ செய்து 
விஷு அயன சங்கராந்தி, கார்த்திகை விழா எடுத்த விபரம்‌ கூறப்பட்டுள்ளது.. 

கல்வெட்டு : 

1. . . . கார்த்‌ 

2. திகை தி[ங்‌]கள்‌ 

3. கொங்குவேளிரையு 

4. தேவறாசாரியை 

5. ரயும்‌ தோழன்‌ 

6. மாரையும்‌ எழுந்‌[த] 

7. ருளிவித்து விஷு 

8. அ[(ய]ன ஸங்கி[ராந்தி] 

9. தி[ரு]க்காத்திகைக்கு 

10. திருஅமுதுபடிக்கு[ம்‌] 


77 


. இறுக்கும்‌ காலால்‌ 

. அறுநாழியும்‌ திரு 

. காதத்திகைக்கு பன்‌ 

. னிரு நாழியும்‌ கறியமுது 
. திருவிளக்கு இரண்‌ 

. [டூக்‌]கும்‌ இக்கோயிற்கா 
. [ணி உடைய ஸ்ரீவ 

- த்ஸ கோத்தி[ரத்தி]ல்‌ 

. சில[வர்‌]பிள்ளை பெரி[ய] 
- [ந]ட்டிற்‌ பண்டித 

- [ப்‌[பெருமாள்‌ கெங்‌ 

.. [கை] ஆழ்வான்‌ உள்ளிட்‌ 
. [டா]ற்கும்‌ நான்கு 

. டத்‌[த] உபயம்‌ ஆணை ௮ 
[ச்சு] ஸரீயக்கி பழஞ்ச 

. [லா]கை அச்சு இரண்‌ 

- [டூம்‌] குடுத்தேன்‌ இது 

. [குட]ங்‌ கொ[ண்‌]டூ கோயி 
- [ல்பு]கவார்‌ சந்திராதி 

- [திதவரை செலுத்‌ 

- [து]வதாக இது ஸீ 

. ஜென ஈ்ெ 


78 


தொடர்‌ எண்‌ :- 1211/2003 


ஆட்சி ஆண்டூ 
வரலாற்று ஆண்டூ 


இந்தியக்‌ கல்வெட்டூ 
ஆண்டு அறிக்கை 


முன்‌ பதிப்பு 


ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 


46 


சகம்‌ 1179, கி.பி.1257 


600/1905 


தெ.இ.கோ..சா.1, 276 


37 


சந்திரப்பிரப தீர்த்தங்கரர்‌ கோயில்‌ நிருத்த மண்டபக்‌ கிழக்கு வாயில்‌ நிலை 


விசயமங்கலம்‌ படைத்தலை வேளாளர்களில்‌ திருவானைக்காவுடைய சொக்கன்‌ 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை 
மாவட்டம்‌ ஈரோடு 
வட்டம்‌ பெருந்துறை 
ஊர்‌ விசயமங்கலம்‌ 
மொழி தமிழ்‌ 
எழுத்து தமிழ்‌ 
அரசு கொங்குச்‌ சோழர்‌ 
அரசன்‌ வீரராசேந்திரன்‌ 
இடம்‌ 

(இடப்புறம்‌). 
குறிப்புரை 

திருநிலைகால்‌ செய்தார்‌. 
கல்வெட்டு : 


— 


1 த, - தல இதத ஐ பூ. டல்‌ 


யாண்டு நாற்‌[பத்‌] 


. தாறாவது [சக] 
. ரை யாண[௫] 
. ஆயிரத்‌ த] 
டாரு னூற்றெ[ழு] 


பத்தொன்‌[ப] 
தில்‌ குறுப்‌[பு] 
நாட்டு விச] 


. யன்‌ மங்க[ல] 


. த்து வெள்ள[ா] 
. என்‌ படை[த்‌] 

. தலைகளில்‌ 

. திருவானை[க்‌] 

14. 
15. 
ட ந்‌ திருந்நிலை[க்‌] 
17. 
18. 


காவுடையு[1] 


ந்‌ சொக்க[நே] 


கால்‌ செய்‌[வி] 


த்தேந்‌ 


79 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை 
மாவட்டம்‌ ஈரோடூ 
வட்டம்‌ பெருந்துறை 
ஊர்‌ விசயமங்கலம்‌ 
மொழி தமிழ்‌ 
எழுத்து தமிழ்‌ 
அரசு கொங்குப்‌ பாண்டியர்‌ 
அரசன்‌ வீரபாண்டியன்‌ 
இடம்‌ 
உள்ள பீமதீர்த்தக்‌ கிணறு. 
குறிப்புரை 
விபரங்கள்‌ இல்லை. 

கல்வெட்டு : 

. ஷஹஷியீ வீர 

2. பாண்டிய தேவ 

3. வர்க்கு யாண்டு 

4, ௨யவது சக 

5. ரையாண்டு 

6. ௬௨ முன்‌ 

7. வடகரை நா 

8. ட்டில்‌ வெள்ளாளன்‌ . . . . 


தொடர்‌ எண்‌ :- 1212/2003 


ஆட்சி ஆண்டு 
வரலாற்று ஆண்டு 


இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 


முன்‌ பதிப்பு 


ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 


20 


சகம்‌ 1210, கி.பி.1288 


சந்திரப்பிரப தீர்த்தங்கரர்‌ கோயில்‌ சுற்றுச்‌ சுவரின்‌ வெளியே கிழக்குப்‌ பக்கம்‌ 


வடகரை நாட்டு வேளாளர்‌ ஒருவர்‌ செய்த கொடை, பெயர்‌ முதலிய பிற 


80 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை 


வட்டம்‌ 


அரசு 
அரசன்‌ 
இடம்‌ 


குறிப்புரை 


கல்வெட்டு : 


தொடர்‌ எண்‌ :- 1213/2003 
ஆட்சி ஆண்டு 
வரலாற்று ஆண்டூ .... தி.பி.13-ஆம்‌ நூற்றாண்டு 


இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை ௯ 


முன்‌ பதிப்பு 


ஊர்க்‌ கல்வெட்டூ 
எண்‌ : 59 


சந்திரப்பிரப தீர்த்தங்கரர்‌ கோயில்‌ பீம தீர்த்தக்‌ கிணறு. 


வீரசங்காதப்‌ பெரும்பள்ளி என்ற பெயர்க்‌ குறிப்பு மட்டும்‌ உள்ளது. 


1. விசைய மங்கல 
2. த்து வீரசங்‌ 
3. காதப்‌ பெரும்பள்ளி 


4. உடையார்‌ கோயில்‌ . . . 


81 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1214/2003 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ : பெருந்துறை வரலாற்று ஆண்டு :  கி.பி.15-ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ : விசயமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை உல 
மொழி : கன்னடம்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : கன்னடம்‌ 
அரசு த்த ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 0 
அரசன்‌ 
இடம்‌ :  சந்திரப்பிரப தீர்த்தங்கரர்‌ கோயில்‌ கிழக்குச்‌ சுவர்‌ அதிட்டானத்தில்‌ உள்ள 


இரண்டூ வரிக்‌ கல்வெட்டு. 


குறிப்புரை : நந்தன ஆண்டு மாசி மாதம்‌ சுக்கிலபட்சம்‌ பிரதமை நாள்‌ அன்று செய்து 
முடிக்கப்பட்ட ஒரு திருப்பணியைக்‌ குறிக்கிறது. விசயமங்கலம்‌ சமணப்பள்ளியில்‌ 
அன்றும்‌ அர்ச்சகர்களாக உள்ள குடும்பம்‌ கன்னட மொழி பேசும்‌ குடும்பமே 
ஆகும்‌. கர்நாடக மாநிலம்‌ மாண்டியா மாவட்டம்‌ “கெல்லிசூர்‌' சமணப்பள்ளியில்‌ 
விசயமங்கலம்‌ பற்றிய குறிப்பு வருகிறது. 


இக்கோயிலை முதலில்‌ கட்டத்‌ தொடங்கியவர்கள்‌ கங்கமன்னர்களேயாகும்‌. 
கல்வெட்டு : 


1. நந்தன வருஷம்‌ மாசி மாதம்‌ 


2. சுக்லபட்சப்‌ பிரதமை . . . 


82 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1215/2003 


வட்டம்‌ 


எழுத்து 


அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை 


கல்வெட்டு : 


ஈரோடு ஆட்சி ஆண்டு 
பெருந்துறை வரலாற்று ஆண்டு 
விசயமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை : 5 
வடமொழி முன்‌ பதிப்பு 
தேவநாகரி 

ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 6 


சந்திரப்பிரப தீர்த்தங்கரர்‌ கோயில்‌ வாத்திய மண்டபத்தில்‌ உள்ள தனிக்கல்‌. 
வரலாற்றுச்‌ சிறப்புமிக்க இக்கல்‌ உடைக்கப்பட்டூவிட்டது. 


உதயணன்‌ என்ற காப்பிய நாயகன்‌ வரலாறு கூறும்‌ நூல்‌ பைசாச மொழியில்‌ 
குணாட்டியராலும்‌, வடமொழியில்‌ கங்க மன்னன்‌ துர்வி நீதனாலும்‌ “பிருகத்‌ 
கதா” என்ற பெயரில்‌ எழுதப்பட்டது. விசயமங்கலத்தில்‌ கி.பி. 5-ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
வாழ்ந்த கொங்கு வேளிர்‌ என்பவர்‌ “பெருங்கதை” என்ற பெயரில்‌ பைசாசமொழியில்‌ 
எழுதப்பட்ட “பிருகத்‌ கதா'வை தமிழில்‌ பெருங்காப்பியமாகச்‌ செய்தார்‌. 90 
செ.மீ. 30 செ.மீ. அளவுள்ள செவ்வகக்‌ கல்லின்‌ முனையில்‌ இக்கல்வெட்டு 
பொறிக்கப்பட்டூுள்ளது. கல்லின்‌ இரு முனையிலும்‌ சுவத்திக சின்னம்‌ 
பொறிக்கப்பட்டூள்ளது. பிரபை வைப்பதற்கான துளையும்‌ உள்ளது. 
“பெருங்கதையின்‌ அழகிலும்‌ பெருமையிலும்‌ மூழ்கியுள்ளது” என்பது இதன்‌ 
பொருள்‌. 


1. ஸ்ரீபிரகத்‌ கதா லாவண்ய ரத்‌ பிரதாபஹ: 


83 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1216/2003 
மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டு கலி 4985 கி.பி.1883 
ஊர்‌ விசயமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை - 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ - a 
அரசன்‌ விக்டோரியா மகாராணியார்‌ 
இடம்‌ நாகீசுவரர்‌ கோயில்‌ தென்புற மண்டப விதானம்‌. 
குறிப்புரை விசயமங்கலம்‌ நாகீசுவரர்‌ கோயிலில்‌ சிலருடைய உதவி பெற்று ஏழுகாப்பந்தி 
மண்டபம்‌, தீர்த்தக்‌ கிணறு, தென்புற மண்டபம்‌, மகாமண்டபம்‌, தட்டோடு இவற்றை 
கம்புளியம்பட்டி நாகப்ப கவண்டர்‌ முன்னின்று பழுது பார்த்துத்‌ திருப்பணி 
செய்த விபரம்‌ கூறப்பட்டூள்ளது.. 
கல்வெட்டு : 
1. சொஸ்தி கலியுக சகாப்தம்‌ (4985)இல்‌ செல்லாநின்ற சுபானு வருஷம்‌ 
சித்திரை மாதம்‌ 
2. குருப்புநூடு விஜயமங்கலம்‌ குரு ஸ்தான மடாதிபராகிய கூனம்பட்டி இராஜலிங்க 
மாணிக்க 
3. சுவாமியார்களுடைய நாளையில்‌ மகத்துவம்‌ தங்கிய இந்தியா 
சக்கரவத்தினியாரவர்கள்‌ 
4. அரசாட்சியில்‌ ஈரோடூ தாலூக்கா இந்து தேவஸ்தானக்‌ கமிட்டி மெம்பர்களில்‌ 
இரணியப்ப ஐய்யர்‌ க 
5. சாம ஐயர்‌ ௨ பாலசுவாமி ஐயர்‌ ௩ சீனிவாச ராமானுஜ ஜயங்கார்‌ ௪ 
மேற்படி குருசுவாமியவர்கள்‌ 
6. சிஷ்யர்களான வடபுர மண்டபத்தில்‌ கண்ட சாசனத்தில்‌ கண்ட படைத்தலை 


கம்புளியம்பட்டி 


84 


10. 


14. 


i 


16. 


Li 


20. 


21. 


. சின்னரங்கய்ய கவுண்டர்‌ குமாரன்‌ நாகப்ப கவுண்டர்‌ ௬ கைக்கோளபாளையம்‌ 
'பழனிமலைக்‌ கவுண்டர்‌ 


. குமாரன்‌ ராமய்ய கவுண்டர்‌ ௬ இவர்கள்‌ அனுமதிப்படிக்கு விஜயமங்கலம்‌ 


தேவஸ்தான தர்ம 


. கர்த்தாக்களான மேற்படி வேளாளரில்‌ சரவணக்கவுண்டர்‌ குமாரன்‌ நடுப்பட்டி 


மு.மணியம்‌ 
அனுமந்தக்‌ கவுண்டர்‌ க மேட்டுப்புதூர்‌ சீரங்க கவுண்டர்‌ குமாரன்‌ ரங்கய்ய 
கவுண்டர்‌ இவர்கள்‌ 


. வசமிருந்த கசர்ப்பணத்திலும்‌ மேற்படி நாகப்ப கவுண்டர்‌ ௧ மேற்படியார்‌ 


சகோதரர்கள்‌ சிலம்பண 

கவுண்டர்‌ ௨ முத்துசாமிக்கவுண்டர்‌ ௩ இவர்கள்‌ சொந்தப்‌ பணத்திலும்‌ 
கோபாலகிருஷ்ண ஐயங்கார்‌ 

குமாரன்‌ சேஷ ஐயங்கார்‌ க காளியப்ப கவுண்டன்‌ புதூர்‌ மொசுக்குவுண்டர்‌ 
மகன்‌ சின்னக்‌ கவுண்டர்‌ ௨ 

மூங்கிற்பாளையம்‌ சின்னராம ரெட்டியார்‌ மகன்‌ ரங்க ரெட்டியார்‌ ௩ 
சாமராஜாபாளையம்‌ சின்ன 

வெங்கட்ட ரெட்டியார்‌ மகன்‌ சின்ன வெங்கட்ட ரெட்டியார்‌ ௪ மேற்படி 
தேவஸ்தான சிப்பந்திகள்‌ 

இவர்கள்‌ செய்யலான உதவிப்பணத்திலும்‌ சிலவு செய்து மேற்படி நாகப்ப 
கவுண்டர்‌ 

முக்கியஸ்தராயிருந்து நாகேஸ்வரசுவாமி சன்னதி கீழ்ப்புறம்‌ ஒழுகாப்பந்தி 
மண்டபம்‌ சிகஸ்தமாய்‌ 


. பிரிந்து கீழே விழுந்து கிடந்ததையும்‌ தீர்த்தக்கிணறு நடைகிணறாய்‌ 


சிகஸ்தாயிருந்ததையும்‌ 


. தென்புற மண்டபமும்‌ மகாமண்டபமும்‌ தட்டோடு சிகஸ்தாயிருந்ததையும்‌ 


துரஸ்து செய்து 
வைத்தது உபயம்‌ எழுதியது வி. ஆணைய்யர்‌ குமாரன்‌ கிருஷ்ண ஜயர்‌ 
வேலை செய்தது கொளந்தாக்‌ 


கொத்தன்‌ மகன்‌ கருப்பக்கொத்தன்‌ ஒட்டச்‌ செலவு ர செ ச௮அ௱ ௮௩ 
வருஷம்‌ நாகீஸ்வரசுவாமி துணை. 


85 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1217/2003 
மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டு : சகம்‌ 1791 கி.பி.1869 
ஊர்‌ விசயமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை ட ஆ 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 63 
அரசன்‌ விக்டோரியா மகாராணியார்‌ 
இடம்‌ நாகீசுவரர்‌ கோயில்‌ வடபுற மண்டப விதானம்‌. 
குறிப்புரை விசயமங்கலம்‌ நாகீசுவரர்‌ கோயிலில்‌ கொறட்டூவாசல்‌ மண்டபம்‌, கருட கம்பத்துக்‌ 
கொறடு ஆகியவை கட்டப்பட்ட விபரம்‌ கூறப்பட்டுள்ளது... 
கல்வெட்டு : 


1. 


சுபமஸ்து ஸ்வஸ்திறீ சாலிவாகன சகாப்தம்‌(1791) கலியுக சகாப்தம்‌ விப 
வருஷம்‌ 


- ஐப்பசி மாதம்‌ குறுப்புநாடு விசயமங்கலம்‌ வகையறா கிராமங்களில்‌ 


மிராசுகாரர்கள்‌ அஞ்சு 


. பங்காளிகளும்‌ அவர்கள்‌ ௮ண்ணன்‌ தம்பி மாமன்‌ மைத்துனர்‌ வகையறா 


பதினொரு 


. கோத்திரத்துக்கும்‌ பட்டக்காரர்‌ பொருளந்தை கோத்திரத்தில்‌ மூணாவது பங்கில்‌ 


துடுப்பூதி 


. குமாரசாமிக்‌ கவுண்டர்‌ இவர்களுக்குக்‌ குருவாகிய கூனம்பட்டி மாணிக்கவாசகர்‌ 


மட ராசலிங்க 


. மாணிக்கவாசக சுவாமியார்‌ அவர்களுட நாளையில்‌ இந்திய சர்க்கார்‌ 


மகாராணியாரவர்கள்‌ 


அரசாட்சியில்‌ யிங்கிலீசு துரைத்தனத்தில்‌ இந்து மத தேவஸ்தான 
விசாரணைக்கு பெருந்துறைத்‌ 


86 


10. 


16. 


17. 


18. 


19. 


. தாலுக்காவுக்கு நேமுகமாயிருக்கிற கமிட்டியார்களில்‌ ஒருவராகிய மேற்கண்ட 


அஞ்சு பங்காளிகளில்‌ 


. நாலாவது பங்கில்‌ சேர்ந்த சாத்தந்தை கோத்திரத்திலும்‌ கம்புளியம்பட்டி 


நாகப்பவுண்டர்‌ மகன்‌ 
சிலம்பகவுண்டர்‌ மகன்‌ மணியம்‌ சின்ன ரங்கய்ய கவுண்டர்‌ யிந்த நாகீசுவர 
சுவாமி கோயில்‌ ஏழுகாப்‌ 


. பந்தி மண்டபங்கள்‌ சிகஸ்தாயி பிரிஞ்சு விழுந்ததை மேல்‌ கண்டபடி மற்ற 


கமிட்டியார்களில்‌ 


. கிருஷ்ணய்யர்‌ இரணியப்ப அய்யர்‌ சாமய்யர்‌ சீனுவாசய்யர்‌ பெரிய அண்ணா 


அய்யர்‌ இவர்களை 


. தருவித்து பார்வையிட்டு அவர்கள்‌ சேர்ந்து எழுதிய உத்தரவின்‌ படிக்கு 


யிந்த இந்து 


. தேவஸ்தனத்துக்கு தர்மகர்த்தாவாக நேமுகமாயிருக்கிற மேல்கண்ட அஞ்சு 


பங்காளிகளில்‌ 


. முதலாவது பங்கில்‌ சேர்ந்த சீரங்கனாத கவுண்டர்‌ நாலாவது பங்கில்‌ சேர்ந்த 


பட்டக்காரக்‌ கவுண்டர்‌ 

இவர்கள்‌ வசமிருந்த கசர்‌ லாபத்‌ துகையிலும்‌ கண்ட சின்னரங்கய்ய கவுண்டர்‌ 
சொந்தத்‌ 

துகையிலும்‌ சிலவு செய்து அஸ்திபாரங்கண்டூ பிரித்துப்‌ புதுசாயிக்‌ கட்டிவச்சு 
கொறட்டு வாசல்‌ 


மண்டபமும்‌ கெருடகம்பத்துக்குக்‌ கொறடும்‌ சிகஸ்தாயிருந்ததை துரஸ்து 
செய்து வைச்சது உபயம்‌ 


சிவமயம்‌. 


87 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1218/2003 


மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ : பெருந்துறை வரலாற்று ஆண்டு :  கி.பி.1895 
ஊர்‌ :  விசயமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை - 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு உ 5 ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 3 64 
அரசன்‌ 
இடம்‌ :  விசயாபுரியம்மன்‌ கோயில்‌ மரக கதவு. 
குறிப்புரை : விசயமங்கலம்‌ படைத்தலை வேளாளர்களில்‌ கம்புளியம்பட்டி நாகப்ப கவுண்டர்‌ 


விசயாபுரியம்மன்‌ கோயிலுக்குக்‌ கதவு கொடையாக அளித்துள்ளார்‌. (இவர்‌ 
தேவஸ்தானக்குழு உறுப்பினராக இருந்து நாகீசுவரர்‌ கோயில்‌ திருப்பணி 
செய்துள்ளார்‌). 

கல்வெட்டு : 

1. மன்மத வருஷம்‌ 

ஆனி மாதம்‌ 

13 தேதி விசைய மங்கலம்‌ 

விசையாபுரி அம்மனுக்கு 


கம்பழியம்‌ பட்டி 


ப்‌ டர இ நத டமி 


நாகப்பகவுண்டன்‌ 


88 


தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1219/2003 


த.நா.அ. 
மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டு : கலி 5011, கி.பி.1910 
ஊர்‌ விசயமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு ஊர்க்‌ கல்வெட்டூ 
எண்‌ : ட 
அரசன்‌ 
இடம்‌ விசயமங்கலம்‌ நல்ல கிணற்றுப்‌ பிள்ளையார்‌ கோயில்‌ முன்‌ மண்டபம்‌ மேல்‌ 
விதானம்‌. 
குறிப்புரை தேவஸ்தான விசயமங்கலம்‌ சின்னப்ப முதலியார்‌ மகன்‌ சபாபதி முதலியார்‌ 
முத்துவிநாயகன்‌ கோயிலுக்கு கூனம்பட்டி சுவாமியார்‌ அறிவுரைப்படி மூங்கில்‌ 
பாளையத்தில்‌ இரண்டு ஏக்கர்‌ நிலம்‌ கொடையாக அளித்தார்‌. 
கல்வெட்டு : 


3 


சேல மேய 


கலியுக சகாப்தம்‌ 5011 செளமிய வருஷம்‌ புரட்டாசி மாதம்‌ 11ஆம்‌ தேதி 
மடாதிபதியா 


. கிய கூனம்பட்டி ஸ்ரீமாணிக்கவாசகசுவாமி அவர்கள்‌ கட்டளை 

. தேவஸ்தான விசயமங்கலம்‌ சின்னப்ப முதலியார்‌ மகன்‌ சபாபதி முதலியார்‌ 
. முத்து விநாயகனுக்கு மூங்கில்பாளையம்‌ கிராமத்தில்‌ 71 நெம்பர்‌ ஏக்கர்‌ 1 
. 72 நெம்பர்‌ ஏக்கர்‌ 1 ஆக இரண்டு ஏக்கர்‌ பூமியை விநாயகனுக்கு பூசைக்கு 


மானியம்‌ 


. விடப்பட்டது. 


89 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1220/2003 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : 15 
வட்டம்‌ : பெருந்துறை வரலாற்று ஆண்டு :  தி.பி.1280 
ஊர்‌ : வெள்ளோடு இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை : 227/1965-68 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : கொங்குப்‌ பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ 5 1 
அரசன்‌ : வீரபாண்டியன்‌ 
இடம்‌ : வெள்ளோடு சர்வலிங்கேசுவரர்‌ கோயில்‌ கிழக்கு, வடக்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை 'கண்மாளர்‌ ஐவர்‌” “பஞ்சகம்மாயர்‌' ஆகிய விசுவகன்மியர்‌ என்னும்‌ 


ஆசாரிமார்களுக்குச்‌ சமூதாயத்தில்‌ சில தடைகள்‌ இருந்தன. சமூக வாழ்வுக்கு 
அவர்களின்‌ சிறப்பான சேவைகளைக்‌ கருதிக்‌ கொங்குப்‌ பாண்டியர்‌ வீரபாண்டியன்‌ 
காலத்தில்‌ கம்மாளர்கட்கு இருந்த தடைகள்‌ நீக்கப்பட்டன. இத்தடை நீங்கக்‌ 
காரணமாக இருந்தவன்‌ இந்த அரசாணையில்‌ கையொப்பமிட்ட காலிங்கராயன்‌ 
ஆவான்‌. இந்த ஆணை பிறப்பிக்கப்பட்ட இடம்‌ வெள்ளோடு, ஆனால்‌ 
இவ்வாணையை வேண்டும்‌ இடங்களில்‌ கல்லிலும்‌ செம்பிலும்‌ பொறித்துக்‌ கொள்க 
எனக்‌ கூறப்பட்டுள்ளது. இந்த ஆணையின்‌ நகல்‌ கல்வெட்டுகள்‌ அந்தியூர்‌, 
கரூர்‌, கடத்தூர்‌, பாரியூர்‌, பேரூர்‌, மொடச்சூர்‌ ஆகிய இடங்களிலும்‌ உள்ளன 
என்பது குறிப்பிடத்தக்கதாகும்‌. 
கல்வெட்டு : 
1. சுபமஸ்து ஸ்ரீ வீரபாண்டிய தேவர்க்கு யாண்டு மர வது சுபமஸ்து ஸ்வஸ்திஸ்ரீ 


திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ கோனேரிமேல்கொண்டான்‌ காங்கய நாடும்‌, பூந்துறை 
நாடூள்ளிட்ட பற்றில்‌ கண்மாளர்க்குத்‌ தங்களுக்கு 


2. நன்மை தின்மைக்கு பதினஞ்சாவது ஆடி மாதம்‌ முதல்‌ இரட்டைச்‌ சங்கும்‌ 
ஊதிப்‌ பேரிகை உள்ளிட்டன கொட்டூவித்துக்‌ கொள்ளவும்‌ தாங்கள்‌ புற 
3. ப்பட வேண்டுமிடங்களுக்குப்‌ பாதரசை கோத்துக்‌ கொள்ளவும்‌ வீடுகளுக்குச்‌ 

சாந்திட்டுக்‌ கொள்ளவும்‌ சொன்னோம்‌ இப்படிக்கு ந 


90 


4. ம்மோலை பிடிபாடாகக்‌ கொண்டு சந்திராதித்தவரை செல்வதாக தங்களுக்கு 
வேண்டுமிடங்களிலே கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டிக்கொள்ளவும்‌ இவை யாண்டு 
மரு நாள்‌ உஊ௯௰௨ காலிங்கராயன்‌ எழுத்து விழுப்பதராயன்‌ எழுத்து 


91 


த.நா.அ. 


தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1221/2003 
மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டு கி.பி.16-ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ வெள்ளோடு இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 228/1967-68 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு விசயநகரம்‌ ஊர்க்‌ கல்வெட்டூ 
எண்‌ : 2 
அரசன்‌ 
இடம்‌ வெள்ளோடூ சர்வலிங்கேசுவரர்‌ கோயில்‌ தெற்கு, கிழக்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை வெள்ளோடூ சர்வலிங்கேசுவரருக்கு சின்னக்குளம்‌, பெரியகுளம்‌, கனகபுரம்‌ குளம்‌, 
குருக்க குளம்‌ ஆகியன பாயும்‌ நிலங்களை கொடையாகக்‌ கொடுக்கப்பட்டன. 
கல்வெட்டு : 


1. 


சுபமஸ்து ஸ்ரீமன்‌ மகாமண்டலேசுவரன்‌ பாஷைக்குத்‌ தப்புவராயர்‌ கண்டன்‌ 
மேல்கரைப்‌ பூந்துறை நாட்டு 


. வெள்ளோட்டில்‌ சிறுவீசுரமுடைய தம்பிரானார்க்கு வெள்ளோட்டூச்‌ 


சின்னக்குளத்து ஏரிக்கீழ்‌ நிலம்‌ முழுதும்‌ பெரிய ஏரிக்கீழ்‌ நிலம்‌ நாலுமாகவும்‌ 
கனகபுரம்‌ குளத்து ஏரிக்கீழ்‌ நிலம்‌ பத்து மாவும்‌ குருக்க குளத்து ஏரிக்கீழ்‌ 
நிலம்‌ ஒரு மாவும்‌ மேல்‌ நோக்கிய மரம்‌ கீழ்‌ நோக்கிய கிணறு நஞ்சை 
புஞ்சை 

உண்டானது சந்திராதித்த வரைக்கும்‌ சிலையிலும்‌ செம்பிலும்‌ வெட்டிக்‌ 
குடுத்தோம்‌ இந்த தர்மத்தை யாதாமொருத்தன்‌ அகிதம்‌ பண்‌ 


. ணாமல்‌ நடத்தினவர்கள்‌ அசுவமேதி யாகம்‌ பண்ணின பலன்‌ பெறுவராகவும்‌ 


இத்தர்மத்தை ௮கிதம்‌ பண்ணினவன்‌ கெங்கைக்‌ கரையில்‌ காராம்‌ பசுவைக்‌ 


கொன்ன தோஷத்திலே போவான்‌. 


92 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1222/2003 
மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு - 1 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டு :  கி.பி.1280 
ஊர்‌ வெள்ளோடு இந்தியக்‌ கல்வெட்டூ 
ஆண்டு அறிக்கை :  229/1967-68 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
ஆரசு கொங்குப்‌ பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 3 
அரசன்‌ வீரபாண்டியன்‌ 
இடம்‌ வெள்ளோடூ சர்வலிங்கேசுவரர்‌ கோயில்‌ அர்த்த மண்டபம்‌, கருவறை வடபுறச்‌ 
சுவர்‌. 
குறிப்புரை வெள்ளோட்டு ஊரும்‌ ஊரவரும்‌ தங்கள்‌ ஊர்‌ வடக்கு வாசல்‌ குளத்தை 
சர்வலிங்கேசுவரருக்கு குடிநீங்காத்‌ தேவதானமாகக்‌ கொடுத்தனர்‌. உழுது பயிர்‌ 
செய்து மூன்றில்‌ ஒரு பங்கு கோயிலுக்கு அளிக்க ஒப்புக்‌ கொள்ளப்படடூள்ளது. 
கல்வெட்டு : 


1. 


ஸ்வஸ்திரீ கோவிராசகேசரி பந்மரான திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ 
ஸ்ரீவீரபாண்டிய தேவர்க்கு யாண்டு மரு வது பூந்துறை நாட்டு வெள்ளோட்டு 
ஊரும்‌ 


. ஊராளிகளோமும்‌ எங்கள்‌ நாயனார்‌ சறுவேசுமுடையார்க்கு வடக்கு வாசலில்‌ 


குளம்‌ குடிநீங்காத்‌ தேவதானமாகக்‌ குடுத்தோம்‌ 


. இந்நிலத்தில்‌ நந்தவனத்தில்‌ வச்சு தெங்கு மா இலுப்பை நாயனார்க்கு 


முற்றூட்டும்‌ ஆவதாகவும்‌ மேல்நின்ற மரம்‌ பனையும்‌ மாவும்‌ இலுப்பையும்‌ 


. நீக்கி இக்குளத்தால்‌ நீர்பாயும்‌ நிலம்‌ அத்துனையும்‌ குடிநீங்காத்‌ தேவதானமாக 


சந்திராதித்தவரையும்‌ உழுது பயிர்‌ செய்து மூன்றிலொன்று மேல்வாரம்‌ 
குடூப்போ 


. மாகவும்‌ இப்படி சம்மதித்து நீர்வார்த்துக்‌ குடுத்தோம்‌ வெள்ளோட்டு ஊரும்‌ 


ஊராளிகளோமும்‌ எங்கள்‌ மகண்மையுள்ள முதன்மைக்கு முச்சூடும்‌ 
பெறுவோமாகவும்‌ 


93 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1223/2003 
மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டு :  கி.பி.16-ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ வெள்ளோடு இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை :  231/1967-68 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு உம்மத்தூர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 4 
அரசன்‌ வீரநஞ்சராய உடையார்‌ 
இடம்‌ வெள்ளோடு சர்வலிங்கேசுவரர்‌ கோயில்‌ மகாமண்டப வடக்கு மேற்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை பூந்துறை நாட்டுச்‌ சபையார்‌ 32 ஊரவரும்‌ வெள்ளோட்டில்‌ கூடி வெள்ளோடு 
சர்வலிங்கேசுவரர்‌ கோயிலில்‌ தைப்பூச விழாவை 11 நாள்‌ கொண்டாட முடிவு 
செய்தனர்‌. தைப்பூச விழாவுக்கும்‌ அந்தணர்கட்கு உணவிடவும்‌ தேவையான 
பொருளை வழங்கினர்‌. எல்லோரும்‌ கையெழுத்திட்டுள்ள இந்த ஆவணம்‌ பூந்துறை 
நாட்டுக்‌ கணக்கன்‌ திருமலைநாதர்‌ கோப்பணன்‌ எழுதியுள்ளார்‌. 
கல்வெட்டு : 


1. 


ஸ்வஸ்திறீமந்‌ மகாமண்டலேஸ்வரன்‌ ஸ்ரீவீரநஞ்சராய உடையார்‌ இராச 
காரியத்துக்குக்‌ கடவதான வீரநஞ்சராய தேவற்கு செல்லாநின்ற காலத்து 
மேல்கரைப்‌ பூந்துறை நாட்டு நாட்டவரோம்‌ நிறைவற நிறைந்து குறைவறக்கூடி 
இருந்து எங்கள்‌ நாட்டு வெள்ளோட்டூ சருவேஸ்வரமுடைய தம்பிரானார்க்கு 
தரும சாதனம்‌ பண்ணிக்‌ 


. குடுத்தோம்‌ சந்திராதித்தவரையில்‌ குறைவறுப்புக்கும்‌ தைப்பூசம்‌ ஒரு நாளை 


இறை உவப்புக்கும்‌ செல்லும்‌ வெச்சம்‌ நாளொன்றுக்கு அமுதுபடி நாநாழி 
பருப்பு நாழி நெய்படி ஆறு பழம்‌ இருபது வெல்லம்‌ நாலு எண்ணெய்‌ படி 
மூன்று மிளகு படி அரை உப்புபடி இரண்டு தேங்காய்‌ ஆறு இளநீர்‌ பத்து 
பாக்கு நூறு வெற்றிலை இருநூறு மஞ்சள்‌ பலம்‌ பதினொன்று சந்தனம்‌ 
கற்பூரம்‌ பரிமளம்‌ பலம்‌ இருபத்து நாலு 


94 


. உடையவர்‌ நாச்சியார்‌ நாயகர்‌ நாச்சியார்க்கும்‌ பரிவட்டத்துக்கும்‌ பணம்‌ 
இருபது பணம்‌ இருபதுக்கு நாற்பது பிராமண போஜனத்துக்கு படி பதினஞ்சு 
இந்தப்‌ பதினொரு நாளைக்கு அமுதுபடி நாற்பத்தெட்டு நாழி பருப்பு பதினொரு 
நாழி நெய்பதினாறு நாழி பழம்‌ இருநூற்று இருபது வெல்லம்‌ நாற்பத்து 
நாலு தேங்காய்‌ இளநீர்‌ நூற்று எழுபத்தாறு மிளகுபடி ஆறு நல்லெண்ணெய்‌ 
எட்டு நாழி வெண்ணெய்‌ நூற்று எழுபத்தாறு நாழி பரிமளம்‌ 


- பணம்‌ ஆயிரத்தெட்டும்‌ இம்மருவாதி இந்த குறைவறுப்பு நாடு முப்பத்திரண்டு 
ஊரோமும்‌ சந்திராதித்தவரை நடத்தும்படி கல்வெட்டில்‌ குடுத்தோம்‌ 
இத்தன்மத்தைக்‌ காத்தவன்‌ பாதம்‌ எங்கள்‌ தலைமேலே இத்தன்மம்‌ 
விலக்கினவன்‌ ஏழெச்சம்‌ அறுவான்‌ இப்படிக்கு பூந்துறையில்‌ வெள்ளாளன்‌ 
மேலைச்‌ சாகாடைகளில்‌ அப்பியான்‌ எழுத்து இப்படிக்கு வெள்ளோட்டு 
வெள்ளாளன்‌ பயிறர்களில்‌ பிள்ளையாண்டான்‌ எழுத்து மேற்படி 


. ஊரில்‌ வெள்ளாளன்‌ சாத்தந்தைகளில்‌ கனகபுர வேளார்‌ பெரியணன்‌ எழுத்து 
இப்படிக்கு நசையனூரில்‌ வெள்ளாளன்‌ கண்ணர்களில்‌ அழைப்பிச்சான்‌ எழுத்து 
இப்படிக்கு ஈரோட்டில்‌ செட்டி சமயமந்திரி கெம்பையன்‌ எழுத்து இப்படிக்கு 
சாத்தனூரில்‌ வெள்ளாளன்‌ வண்ணக்கரில்‌ சிவமாலை எழுத்து இப்படிக்கு 
காளமங்கலத்து வெள்ளாளன்‌ கண்ணர்களில்‌ தேவணன்‌ எழுத்து இப்படிக்கு 
பிடாரி ஊரில்‌ வெள்ளாளன்‌ பிரளந்தைகளில்‌ உலகுடையான்‌ எழுத்து 


. இப்படிக்கு பெருந்துறையில்‌ வெள்ளாளன்‌ எருமைகளில்‌ உலகுடையார்‌ எழுத்து 
இப்படிக்கு எழுமாத்தூரில்‌ வெள்ளாளன்‌ பனங்காடர்களில்‌ பெரியண்ண 
காகுத்தார்‌ எழுத்து இப்படிக்கு இலவமலையில்‌ வெள்ளாளன்‌ சாத்தந்தைகளில்‌ 
சடையர்‌ எழுத்து இப்படிக்கு மங்கலத்து வெள்ளாளன்‌ பில்லர்களில்‌ 
சூரியதேவன்‌ எழுத்து இப்படிக்கு மொடக்குறிச்சியில்‌ வெள்ளாளன்‌ தூறர்களில்‌ 
ஆவுடையான்‌ எழுத்து இப்படிக்கு அனுமன்பள்ளியில்‌ வெள்ளாளன்‌ 
செல்லர்களில்‌ பத்தயான்‌ எழுத்து 


. இப்படிக்கு குலவிளக்கில்‌ பாண்டி வேட்டூவரி புலிக்குத்தி தேவன்‌ எழுத்து 
இப்படிக்கு கிழாம்பாடியில்‌ வெள்ளாளன்‌ கண்ணர்களில்‌ கண்ணப்பன்‌ எழுத்து 
இப்படிக்கு அறைச்சலூரில்‌ கரைய வேட்டூவரில்‌ குன்றியடவார்‌ எழுத்து 
இப்படிக்கு குழாநிலையில்‌ வெள்ளாளன்‌ கண்ணர்களில்‌ செம்பியன்‌ எழுத்து 
இப்படிக்கு குழாநிலையில்‌ வெள்ளைவேட்டூவரில்‌ நல்லணன்‌ எழுத்து இப்படிக்கு 
நசையனூரில்‌ வெள்ளாளன்‌ செம்பர்களில்‌ பச்சையான்‌ எழுத்து இப்படிக்கு 
முருங்கைப்‌ பெருந்தொழு நல்ல பெருமாள்‌ எழுத்து 

. இப்படிக்கு பழமங்கலத்து வெள்ளாளன்‌ ஆடகளில்‌ நல்ல பெருமாள்‌ எழுத்து 
இப்படிக்கு அவிரியூரில்‌ படைத்தலைகளில்‌ பொன்னாண்டான்‌ எழுத்து இப்படிக்கு 


95 


தையூரில்‌ வெள்ளாளன்‌ தனஞ்சுகளில்‌ தாய்க்கு நல்லர்‌ எழுத்து இப்படிக்கு 
பாரியூரில்‌ சேந்த செட்டி கணக்கன்‌ எழுத்து இப்படிக்கு கஞ்சன்‌ பள்ளியில்‌ 
வெள்ளாளன்‌ ஈஞ்சகளில்‌ கண்ணப்பன்‌ எழுத்து இப்படிக்கு ஈஞ்சையூரில்‌ 
வெள்ளாளன்‌ ஈஞ்சகளில்‌ சிறுவப்பன்‌ எழுத்து 


. இப்படிக்கு முப்பத்திரண்டு ஊரவர்‌ சொற்படிக்கும்‌ கையெழுத்துப்படிக்கும்‌ 
இந்த தர்ம சாதனம்‌ எழுதினேன்‌ பூந்துறை நாட்டு வெள்ளோட்டு தருளக்கினிய 
கவுசிய கோத்திரத்தில்‌ நாட்டுக்‌ கணக்கு திருமலைநாதர்‌ கோப்பணன்‌ எழுத்து 


96 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


இடம்‌ 
குறிப்புரை 


கல்வெட்டு : 


ஈரோடூ 
பெருந்துறை 


லெள்ளோடு 


தமிழ்‌ 


தமிழ்‌ 


விசயநகரம்‌ 


வீர அரியண உடையார்‌ 


தொடர்‌ எண்‌ :- 1224/2003 


ஆட்சி ஆண்டு 


வரலாற்று ஆண்டு 


* இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை 


முன்‌ பதிப்பு 


ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 


கி.பி.16-ஆம்‌ நூ.ஆ. 


232/1967-68 


வெள்ளோடு சர்வலிங்கேசுவரர்‌ கோயில்‌ மேற்கு, தெற்குச்‌ சுவர்‌. 


வெள்ளோடு நாற்பாங்கு எல்லை குறித்துக்‌ கல்வெட்டியது. 


1. ஸ்வஸ்தி ஸ்ரீமந்‌ மகாமண்டலீசுவரர்‌ ஸ்ரீவீரஅரியண உடையாற்க்குச்‌ 
செல்லாநின்ற காலத்து பூந்துறை நாட்டு வெள்ளோட்டுச்‌ 


2. சறுவேசுவரமுடை தம்பிரானார்க்காக நாற்பாங்கு எல்லைக்குக்‌ 


3. கல்வெட்டிக்‌ குடுத்தோம்‌ எல்லை சந்திராதித்தர்‌ வரை நடப்பதாக இதற்கு 


4. அகுதம்‌ பண்ணினவன்‌ கங்கைக்‌ கரையிலே காராம்‌ பசுவைக்‌ கொண்ண 


5. தோஷத்திலே போவான்‌ 


97 


த.நா.அ. 


மாவட்டம்‌ 


வட்டம்‌ 


மொழி 


எழுத்து 


அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை 


கல்வெட்டு : 


தொல்லியல்‌ துறை 


ஈரோடு 
பெருந்துறை 


வெள்ளோடு 


தமிழ்‌ 


தமிழ்‌ 


வீர நஞ்சராய உடையார்‌ 


தொடர்‌ எண்‌ :- 1225/2003 


ஆட்சி ஆண்டு 
வரலாற்று ஆண்டு 


இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 


முன்‌ பதிப்பு 


ஊர்க்‌ கல்வெட்டு 


எண்‌ 


16-ஆம்‌ நூற்றாண்டு 


233/1967-68 


வெள்ளோடு சர்வலிங்கேசுவரர்‌ கோயில்‌ மகாமண்டபத்‌ தூண்‌. 


சர்வலிங்கேசுவரர்‌ கோயிலில்‌ முதலிக்கவுண்டர்‌ மகாமண்டபம்‌ கட்டும்போது 
பூந்துறை நாட்டூக்‌ கணக்கு திருமலைநாதர்‌ கோப்பணன்‌ நான்கு தூண்கள்‌ 


கொடையாகக்‌ கொடுத்தார்‌. 


1. சுபமஸ்து ஸ்வஸ்திறீ மகாமண்டலேஸ்வரன்‌ 


2. 
A 
4, 


10. 


ஊர்க்கு ஒரு பொதி கம்பு 


வீரநஞ்சராயர்க்குச்‌ செல்லா நின்ற 
சித்தார்த்தி ஸம்வத்ஸரத்து தை மாதம்‌ 
முதலிக்‌ கவுண்டர்‌ மகாமண்டபம்‌ கட்டு 

: கையில்‌ மேல்கரைப்‌ பூந்துறை நாட்டுக்‌ 

. கணக்கு வெள்ளோட்டு கெளசிக கோத்‌ 

. திரத்து திருமலை நாதர்‌ கோப்பணன்‌ மகா 
மண்டபத்துக்கு இட்ட தூண்‌ நாலு வழுவாத 


ராயர்‌ சோழநாட்டுக்‌ கணக்கு வசம்‌ பெரிய 


98 


த.நா.அ. 
மாவட்டம்‌ 


வட்டம்‌ 


மொழி 


எழுத்து 


அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை 


தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1226/2003 


ஈரோடூ ஆட்சி ஆண்டு 
பெருந்துறை வரலாற்று ஆண்டு : 17-ஆம்‌ நூற்றாண்டு 
வெள்ளோடு இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை :  234/1967-68 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
தமிழ்‌ 
ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ த்‌ 7 


தெற்குச்‌ சுவரில்‌ பொருத்தப்பட்டூள்ள தனிக்கல்‌. 

நேரிசை வெண்பா யாப்பில்‌ எழுதப்பட்டுள்ள அகத்துறைப்பாடல்‌ கோப்பன்‌ 
என்பாரின்‌ மகன்‌ மருதன்‌ வெள்ளோட்டுத்‌ தலைவனாகக்‌ குறிக்கப்‌ பெறுகிறான்‌. 
தலைமகன்‌ மீது மோகம்‌ கொண்ட ஒரு பெண்ணிடம்‌ “மன்மதன்‌ வாராமல்‌ 
தடுக்க கதவைத்‌ தாளிடும்‌ பெண்களே இரவில்‌ சந்திரன்‌ தோன்றி உங்களை 
வருத்தப்‌ போகிறானே என்ன செய்யப்‌ போகிறீர்கள்‌” என்று கேட்பது போல்‌ 
பாடல்‌ அமைந்துள்ளது. 


£டல்‌ 


காப்பை இடுங்கன்‌இக்‌ காமவேள்‌ வாராமல்‌ 
தாப்பை மிகத்தேடும்‌ தையலீர்‌ - கோப்பன்‌ 
தருமருதன்‌ வெள்ளோடைத்‌ தான்புர னூரில்‌ 
வரும்‌இரவு நேரே மதி 


(இப்பாடல்‌ பொறிக்கப்பட்ட கல்லின்‌ அருகில்‌ மற்றொரு நீண்ட பாடல்‌ பொறிக்கப்பட்ட 
கல்‌ உள்ளது. முற்றிலும்‌ அழிந்துவிட்டது. தலைப்பில்‌ “அழைப்பிச்சான்‌ பாட்டு கலம்பகம்‌” 
என்ற தொடர்‌ மட்டூம்‌ படிக்கும்‌ நிலையில்‌ உள்ளது.) 


99 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1227/2003 
மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டு : 19-ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ வெள்ளோடு இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை உ ல 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 8 
அரசன்‌ 
இடம்‌ வெள்ளோடு பொன்காளியம்மன்‌ கோயில்‌ மகாமண்டப நுழைவாயில்‌ இடப்புறம்‌. 
குறிப்புரை வெள்ளோடு சாத்தந்தை குல ராக்கியாக்‌ கவுண்டர்‌ மக்கள்‌ மாரப்பகவுண்டரும்‌, 
முத்துக்கவுண்டரும்‌ செய்த திருப்பணி குறிக்கப்பட்டூுள்ளது. 
கல்வெட்டு : 
1. விய வருஷம்‌ சித்திரை மாசம்‌ முதல்‌ தியதி 
2. தென்முகம்‌ வெள்ளோடு காணியாளரில்‌ 
3. சாத்தந்தை குல ராக்கியாக்‌ கவுண்டர்‌ மக்கள்‌ 
4. மாரப்ப கவுண்டர்‌ முத்துக்‌ கவுண்டர்‌ 
5. உபயம்‌ உ 


100 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1228/2003 


மாவட்டம்‌ 


வட்டம்‌ 


எழுத்து 


அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை 


கல்வெட்டு : 


ஈரோடு ஆட்சி ஆண்டு 
பெருந்துறை வரலாற்று ஆண்டு : 19-ஆம்‌ நூற்றாண்டு 
வெள்ளோடு இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : 5 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
தமிழ்‌ 
ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 9 


வெள்ளோடு ராசாக்கோயில்‌ குதிரையான்‌ பீடம்‌ மேற்குப்‌ புறம்‌. 


நல்லைய கவுண்டர்‌ பாளையம்‌ முதலியாக்‌ கவுண்டர்‌ மகன்‌ காசியிலிங்கக்கவுண்டர்‌ 
குதிரை உருவம்‌ செய்து வைத்தார்‌. நல்லைய கவுண்டம்பாளையம்‌ இப்போது 
நல்லியம்பாளையம்‌ என வழங்குகிறது. முதலியாக்‌ கவுண்டர்‌, முதலிக்‌ கவுண்டர்‌ 
என்று கொங்கு வேளாளர்களில்‌ பலர்‌ பெயர்‌ வைத்துக்‌ கொண்டுள்ளனர்‌. 
பருத்திப்பள்ளி செல்ல குலத்தலைவர்‌ ஒருவருக்கு விசயநகர மன்னன்‌ 
“முதலிக்காமிண்டன்‌” என்று பட்டப்‌ பெயர்‌ அளித்தான்‌. முதன்மையானவர்‌ என்பது 
இதன்‌ பொருள்‌. 


1. வெள்ளோடு நல்லைய கவுண்டர்பாளையம்‌ 


2. சாத்தந்தை நல்லைய கவுண்டன்‌ குமாரன்‌ 


3. முதலியாக்‌ கவுண்டன்‌ குமாரன்‌ காசி 


4. லிங்கக்‌ கவுண்டர்‌ உபயம்‌. 


101 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1229/2003 


மாவட்டம்‌ 


வட்டம்‌ 


மொழி 


எழுத்து 


அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை 


ஈரோடு ஆட்சி ஆண்டு 
பெருந்துறை வரலாற்று ஆண்டு : கி.பி.19-ஆம்‌ நூற்றாண்டு 
வெள்ளோடு இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை பதத 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
தமிழ்‌ 


ஊர்க்‌ கல்வெட்டூ 
எண்‌ 8 10-14 


வெள்ளோட்டில்‌ மூன்று கோயில்களில்‌ உள்ள ஐந்து தூரிகளில்‌ அதை அமைத்தவர்‌ 
பெயர்கள்‌ பொறிக்கப்பட்டுள்ளன. 


இராசாகக்‌ கோயில்‌ 


முதல்‌ தூரி 


கணக்குப்பிள்ளைகள்‌ உபயம்‌ 


இரண்டாம்‌ தூரி : பிரமாதி வருஷம்‌ மார்கழி மாதம்‌ ௰ தேதி ௬ பெருந்தெழு 


வெள்ளை ஆண்டி மகன்‌ நஞ்சைய ஆண்டி உபயம்‌ 


அண்ணமார்க்‌ கோயில்‌ 


முதல்‌ தூரி 


செவ்வருங்காடூ பூசாரி ராம நாயக்கர்‌ உபயம்‌ 


இரண்டாம்‌ தூரி : சர்வசித்தி வருஷம்‌ ஐப்பசி மாதம்‌ தேதி குலவிளக்குச்‌ 


சேர்ந்த பாண்டிபாளையத்திலிருக்கும்‌ கறுப்ப கவுண்டர்‌ குப்பக்‌ 
கவுண்டர்‌ செங்கோடகவுண்டர்‌ இவர்கள்‌ நால்வரும்‌ உபயம்‌ 


மாரியம்மன்‌ தூரி 


சிறுவங்காட்டு வலசு செல்ல மூப்பன்‌ மகன்‌ நாச்சி மூப்பன்‌ 
தூரி மாரியம்மனுக்குடபயம்‌ 


102 


தொடர்‌ எண்‌ :- 1230/2003 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை 
மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு 3 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டு கி.பி.1171 
ஊர்‌ வெள்ளோடு இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 2301/967-68 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
ஆரசு கொங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டூ 
எண்‌ ர : 15 
அரசன்‌ திரிபுவனவீரதேவன்‌ 
மூன்றாம்‌ வீரசோழன்‌ 
இடம்‌ வெள்ளேடூ சர்வலிங்கேசுவரர்‌ கோயில்‌ கருவறை அர்த்தமண்டபம்‌ தென்புறச்சுவர்‌.. 
குறிப்புரை கொங்கு உள்நாட்டூச்‌ சபையார்கட்கும்‌, கொங்கு நாட்டுத்‌ தானத்தார்கட்கும்‌ 
அரசன்‌ அளித்த ஓலை. 
கல்வெட்டு : 
1. . , , திரிபுவனச்‌ சக்கரவர்த்தி கோநேரின்மை கொண்டான்‌ நறையனூர்‌ 
நாடும்‌ . . . அறக . . . கொன்‌ . . ச்சிய பொங்கலூர்க்கா நாடும்‌ 
2. தென்கரை நாடும்‌ அரைய நாடும்‌ கிழங்க நாடும்‌ வலிப்புக்கா நாடும்‌ குறுப்பு 


ல, 


நாடும்‌ வடபரிசார நாடும்‌ 
காஞ்சிக்‌ கூவல்‌ நாடும்‌ . . . சிவப்பிராமணர்க்‌ காணியாளர்க்கும்‌ தானத்தார்க்கும்‌ 
வெஞ்ச மாக்கூடல்‌ . . . . 


103 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1231/2003 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ : பெருந்துறை வரலாற்று ஆண்டு : சகம்‌ 1726, கி.பி.1804 
ஊர்‌ :  வெள்ளிரவளி இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : 2 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு உ. ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ - 1 
அரசன்‌ 
இடம்‌ :  வெள்ளிரவெளி மாங்குட்டையிலிருக்கும்‌ கரியகாளியம்மன்‌ கோயில்‌ மேற்குச்‌ 
சுவர்‌.. 


குறிப்புரை : குறுப்புநாடு குன்னத்தூர்‌ வெள்ளிரவெளி வெள்ளோடு சேர்ந்த திருவேங்கடக்‌ 
கவுண்டன்‌ மகன்‌ சுப்பிரமணியக்‌ கவுண்டன்‌ மகன்‌ சுப்பிரமணியக்‌ கவுண்டர்‌ 
கரியகாளியம்மன்‌ கோயில்‌ முழுவதும்‌ திருப்பணி முடித்துக்‌ குடமுழுக்கு விழாவும்‌ 
சிறப்பாக நடத்தினார்‌. 


கல்வெட்டு : 


— 


ஸ்வஸ்திறா சாலிய வாகன சகாப்தம்‌ சஎ௱௨௰௯ கலியுக சகாப்தம்‌ 
௪௲௭௯௱ரு யிதின்மேல்‌ செல்லாநின்ற ரத்தாட்சி வருஷம்‌ 

புரட்டாசி மாதம்‌ ௩௰ தியதி சனிக்கிழமை விஜயதசமி 

திருவோண நட்சத்திரம்‌ திருவிநாமயோகமும்‌ கூடின 

சுபதினத்தில்‌ குன்றத்தூர்‌ வெள்ளிரவெளி கரியகாளியம்மன்‌ 
னுடைய கோயில்‌ திருப்பணி ஆரம்பம்‌ மகாரா ரா ஸரீ 

யிங்கிலீசு கும்பினியார்‌ நாளில்‌ கெர்ப்பக்கிரகம்‌ 


அர்த்தமண்டபம்‌ மகாமண்டபம்‌ சுத்துப்‌ பிரகாரத்‌ திருமதில்‌ 


உ. ஐ.3௮ ௬ ர.” இ. 


ரதறிர்மானமும்‌ உண்டுபண்ணி யிதினுடன்‌ குரோதன 


104 


வருஷம்‌ புரட்டாசி மாதம்‌ ௨௰௭ தியதி வியாழக்கிழமை அமர 


. பட்சத்து துதிகை அசுபதி நட்சத்திரம்‌ வச்சிரநாம 


யோகம்‌ தைதுல வாகரணமும்‌ அமிர்த யோகமும்‌ பெற்ற 
நாளில்‌ கெர்ப்பக்கிரகம்‌ அர்த்தமண்டபம்‌ மகாமண்டபம்‌ 


விக்கிரகம்‌ முதலான சம்புரோட்சனைகளும்‌ செய்து 


. மகா சம்புரோட்சனையும்‌ செய்து ரதோற்சவமும்‌ 


நடப்பிச்சவன்‌ குறுப்புநாடு குன்றத்தூர்‌ வெள்ளிரவெளி 
காணியாளக்‌ கவுண்டர்களில்‌ வெள்ளோடு சாத்தந்தை 


. கோத்திரத்தில்‌ திருவேங்கடக்கவுண்டன்‌ குமாரன்‌ 


சுப்பிரமணியக்‌ கவுண்டன்‌ புத்திரன்‌ சின்னப்ப கவுண்டன்‌ 


உபயம்‌. 


105 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 1232/2003 
மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டு சார்வரி கி.பி.1850 
ஊர்‌ கவுண்டச்சிபாளையம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 2301/967-68 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ ] 1 
அரசன்‌ 
இடம்‌ கவுண்டச்சிபாளையம்‌ பாலமடையம்மன்‌ கோயில்‌ முன்மண்டபம்‌ விதானம்‌. 
குறிப்புரை கனகபுரம்‌ பழனிவேலப்ப கவுண்டர்‌ மகன்‌ கொளந்தவேல்‌ கவுண்டர்‌ 
பாலமுடையம்மன்‌ கோயில்‌ திருப்பணி செய்தார்‌. 

கல்வெட்டு : 

1. ராமசெயம்‌ சுபமஸ்து விசயாப்புதய சாலிவாகன 

2. சகாப்தம்‌ சஏ௱எ௰௨ கலியுக சகாப்தம்‌ ௪௲க௯ாருயக க்கு 

3. மேல்‌ நடக்கும்‌ சார்வரி வருஷம்‌ தை மாதம்‌ ௨௰௫ தியதி 

4. பெற்ற நவமி வெள்ளிக்கிழமை . . . நட்சத்திரம்‌ சவுபாக்கிய 

5. நாமயோகம்‌ இந்த சுபதினத்தில்‌ சாத்தந்தி கோத்திரம்‌ 

6. காலிங்கராயன்‌ வம்மிச வெள்ளோடு கனகபுரம்‌ 

7. காசிலிங்க கவுண்டன்‌ மகன்‌ முத்துக்கவுண்டன்‌ மகன்‌ 

8. பழனிவேலப்ப கவுண்டன்‌ மகன்‌ கொளந்தவேல்‌ கவுண்டன்‌ 

9. செய்விச்ச பாலமுடி அம்மன்‌ கோயில்‌ திருப்பணி 

10. வேலை முடிந்தது உபயம்‌. 


106 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 112/2005 
மாவட்டம்‌ ஈரோடூ ஆட்சி ஆண்டூ 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டூ :  தி.பி.16-ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ நசியனூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : 227/194 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு உம்மத்தூர்‌ ஊர்க்‌ கல்வெட்டூ 
எண்‌ : 1 
அரசன்‌ நஞ்சராய உடையார்‌ 
இடம்‌ மூவேந்திரமுடையார்‌ கோயில்‌ வடக்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை பூந்துறை நாட்டுச்‌ சபையார்‌ அனைவரும்‌ நசியனூரில்‌ கூடி மூவேந்தீசுவரர்‌ 
கோயிலில்‌ மகாமண்டபம்‌ கட்டவும்‌, திருவிளக்கு, திருப்பரிவட்டம்‌, திருநாள்‌ 
தேவைக்காக நிலக்‌ கொடை அளித்தார்‌. 
கல்வெட்டு : 


ம்‌. இத்‌ இ ச. ஸம. 


ர்க்‌ நஸ்‌ 
ண] 
ச ச்‌ 


ஸ்ரீமன்‌ நஞ்சராய உடையார்க்குச்‌ செல்லா 

. நின்ற காலத்து மேல்கரைப்‌ பூந்துறை நாட்டோம்‌ 

. எங்கள்‌ நாட்டு நசையனூரில்‌ நிறைவற நிறைந்து குறை 

. வறக்கூடி வாட்டம்‌ இன்றிக்‌ கூட்டம்‌ பெருக மணி மண்டபத்திலிருந்து 


மண்டபம்‌ மகாமண்டபம்‌ எடுப்பித்து திரு 


விளக்கு திருப்பரிவட்டம்‌ திருநாள்‌ தேவைக்கும்‌ 


. பலபடி நிபந்தத்திற்கும்‌ தாரவார்த்துக்‌ 
. குடுத்தோம்‌ . லச்சீர்மை நாற்பாங்கெல்லைக்‌ குள்பட்ட 
. நஞ்சை புஞ்சை மேல்நோக்கிய மரம்‌ கீழ்நோக்கிய 


கிணறு இறைமுறை நல்லெருது நற்பசு தறி ஆயம்‌ 
தட்டார்ப்பாட்டம்‌ . . . குடுத்தோம்‌ தன்மத்தை 


107 


நடத்துகையில்‌ யாதொருத்தன்‌ நடத்தினான்‌ 


. அசுவமேதயாகம்‌ செய்தவனாவான்‌ விலக்கின 


வர்கள்‌ கங்கைக்‌ கரையில்‌ காராம்பசுவைக்‌ 


. கொன்ற பாவத்திலே போவார்களாகவும்‌. 


108 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 113/2005 
மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு துந்துபி 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டூ கி.பி.1442 
ஊர்‌ நசியனூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டூ அறிக்கை 228/1964 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு விசயநகரர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ தத? 
அரசன்‌ குமாரவிருப்பாட்சிராயர்‌ 
இடம்‌ மூவேந்திரமுடையார்‌ கோயில்‌ தெற்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை நசியனூர்‌ மூவேந்தீசுவரருக்கு விழா எடுக்க குடிக்கு ஒரு பணம்‌ தவறாமல்‌ 

கொடுக்க வேண்டும்‌ எனத்‌ தீர்மானம்‌ செய்தனர்‌. 

கல்வெட்டு : 


[ன 


மூ... த த இல 


ண த்‌ 
= Ss 


. ரரீமன்‌ மகாமண்டலேசுவரன்‌ இராயர்‌ ஸ்ரீமன்‌ குமார 


. விருப்பாட்சிராயர்க்குச்‌ செல்லா நின்ற துந்துபி 


வருஷம்‌ அய்ப்பசி மாதம்‌ பூந்துறை நாட்டு 
நசையனூர்‌ மூவேந்திரமுடையார்க்கு விழா நடை 


பெற குடிக்கொருபணம்‌ குடுக்கக்‌ கடவோம்‌ 


. சந்திராதித்தவரை செலுத்தக்கடவதாகவும்‌ 


இந்த தன்மத்தை அல்லாவென்றவர்கள்‌ கெங்கைக்‌ 
கரையில்‌ காராம்பசுவையும்‌ ஏழுபிராமணரையும்‌ 
வதை செய்தவன்‌ பாவமும்‌ ஏசிக்கொள்ளக்‌ 
கடவனாகவும்‌ 

நயினார்‌ சிவமாலை எழுத்து பொக்கத்‌ தேவன்‌ 
எழுத்து. 


109 


த.நா.அ. 
மாவட்டம்‌ 


வட்டம்‌ 


மொழி 
எழுத்து 
அரசு 
அரசன்‌ 
இடம்‌ 


குறிப்புரை 


கல்வெட்டு : 


தொல்லியல்‌ துறை 


தமிழ்‌ 


விசயநகரர்‌ 


கெம்பைய உடையார்‌ 


மூவேந்திரமுடையார்‌ கோயில்‌ மேற்கு, தெற்குச்‌ சுவர்‌. 


தொடர்‌ எண்‌ :- 114/2005 


ஆட்சி ஆண்டு 
வரலாற்று ஆண்டூ 


இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டூ அறிக்கை 


முன்‌ பதிப்பு 


ஊர்க்‌ கல்வெட்டூ 


எண்‌ 


கி.பி.16-ஆம்‌ நூற்றாண்டு 


229/1964 


நசியனூர்‌ மூவேந்தீசுவரருக்குக்‌ கெம்பைய உடையார்‌ பூமி தேவதானம்‌ 
கொடுத்தார்‌. குளமும்‌ நிலமும்‌ குடிநீங்காத்‌ தேவதானமாகக்‌ கொடுக்கப்பட்டது. 


1. ஸ்ரீமன்‌ இராயர்‌ திருமக்கள்‌ கெடிமன்னியர்‌ கண்டன்‌ கெம்பைய உடையார்கள்‌ 


பூமிதேவதானம்‌ குடுத்தபடி 


2. நசையனூர்‌ உடையார்‌ மூவேந்திரமுடைய சோழீசுர தம்பிரானார்க்கு 


மேற்படியூர்க்‌ குளத்திலும்‌ நிலத்திலும்‌ குடி நீங்கா 


3. தேவதானமாகக்‌ குடூத்தமைக்கு சந்திராதித்தர்வரை நடத்தக்கடவதாகவும்‌ 
இந்த தன்மத்தை விலக்கினவர்‌ கெங்கைக்‌ கரையிலும்‌ காவேரிக்‌ கரையிலும்‌ 


4. காராம்‌ பசுவையும்‌ தன்மத்தையும்‌ கொன்ற பாவத்திலே போகக்‌ கடவாராகவும்‌ 


110 


த.நா.அ. 


மாவட்டம்‌ 


வட்டம்‌ 


எழுத்து 


அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை 


தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ :- 115/2005 


ஈரோடு ஆட்சி ஆண்டு 
பெருந்துறை வரலாற்று ஆண்டு கி.பி.16-ஆம்‌ நூற்றாண்டு 
நசியனூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 230/1964 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
தமிழ்‌ 
ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 3 4 


மூவேந்திரமுடையார்‌ கோயில்‌ தனிக்‌ கல்‌. 


நசியனூர்‌ மூவேந்தீசுவரருக்குப்‌ பூரத்துப்‌ பணமும்‌, மணவரளிப்‌ பணமும்‌ கொடுக்க 
வேண்டும்‌ என்று கூறப்பட்டூள்ளது. 


கல்வெட்டு : 


1. மூவேந்திமுடையார்க்கு நசையனூர்‌ பூரத்துப்‌ பணமும்‌ 
2. மணவரளிப்‌ பணமும்‌ சந்திராதித்தர்‌ வரைக்கும்‌ 


3. நடத்தக்‌ கடவோமாகவும்‌ இது விலக்கினவன்‌ பிராமணரை 


4. வதைத்தவன்‌ பாவத்திலே போகக்‌ கடவானாகவும்‌. 


111 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 116/2005 
மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு தாரண 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டு கி.பி.1464 
ஊர்‌ நசியனூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டூ அறிக்கை 231/1964 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு விசயநகர்‌ ஊர்க்‌ கல்வெட்டூ 
எண்‌ : 5 
அரசன்‌ குமார விருப்பாட்சியர்‌ 
இடம்‌ மூவேந்திரமுடையார்‌ கோயில்‌ அம்மன்‌ சன்னதி. 
குறிப்புரை நசியனூர்‌ மூவேந்தீசுவரருக்குப்‌ பாம்பாடி கோபாலன்‌ பொன்‌ மூலப்பொருளாகக்‌ 
கொடுத்தார்‌. அதற்கு வட்டியாக இரண்டு பணம்‌ அளிக்க ஒப்புக்‌ கொண்டனர்‌. 
கல்வெட்டு : 


1. 
A 
3. 


உடையார்‌ ஸ்ரீமன்‌ குமார விருப்பாட்சியர்‌ அவர்கள்‌ 

தாரண வருஷம்‌ தைமாதம்‌ 15 தேதி மேல்கரைப்‌ பூந்துறை நாட்டு 
நசையனூர்‌ மூவேந்திசுவரமுடைய தம்பிரானார்க்கு காணிக்கை பாம்பாடி 
கோபா 

லன்‌ இட்டபொன்னுக்கு இரண்டு பணமாகத்‌ தாரைவார்த்துக்‌ குடுத்தோம்‌ 
இந்த தன்மம்‌ 

சந்திராதித்தர்வரை செல்வதாகவும்‌ இந்த தன்மத்தை விலக்கினவர்கள்‌ 
கங்கைக்கரை 


யிலே காராம்பசுவைக்‌ கொன்ற பாவத்திலே போகக்‌ கடவானாகவும்‌ 


112 


— 
> 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 117/2005 
மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு :  ரவுத்திரி வருடம்‌ 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டு : தி.பி.16-ஆம்‌ நூற்றாண்டு 
- ஊர்‌ நசியனூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : 232/194 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
ஆரசு உம்மத்தூர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 6 
அரசன்‌ வீர நஞ்சராய உடையார்‌ 
இடம்‌ அம்மன்‌ கோயில்‌ உள்மண்டபம்‌ மேல்புறத்‌ தூண்‌. 
குறிப்புரை நசியனூர்‌ மூவேந்தீசுவரருக்கு நசியனூர்‌ கண்ணகுலப்‌ பெற்றபெருமாள்‌ 
அழைப்பிச்சான்‌ என்பவர்‌ கருவறை, அர்த்தமண்டபம்‌, மகாமண்டபம்‌ கட்டும்‌ 
போது நாட்டூக்‌ கணக்கு திருமலைநாதர்‌ கோப்பணன்‌ இரண்டூ தூண்களைத்‌ 
தம்‌ உபயமாக அளித்தார்‌. 
கல்வெட்டு : 
1. ஷஷிஸ்ரீம 
2. ண்டலேசுவ 
3. ரன்‌ ஸ்ரீவீரநஞ்‌ 
4. சராய உடையா 
5. ர்க்குச்‌ செல்லா நி 
6. ன்ற ரவுத்திரி வரு 
7. ஷம்‌ சித்திரை மாதம்‌ 
8. 5ஆம்‌ தேதி மேல்கரை 
9. ப்‌ பூந்துறை 


. நாட்டு நசைய 


113 


_ஸனூரும்‌ ஊரவரும்‌ 
. மேற்படி 

யூரில்‌ வெள்ளா 

. என்‌ கண்ணர்க 
ளில்‌ பெற்ற பெ 

. ருமாள்‌ அழைப்‌ 

. பிச்சான்‌ நம்‌ உடை 


. யவர்‌ முவேந்‌ 


திரமுடைய த 
ம்பிரானார்‌ கெர்ப்ப 


. க்கிரகம்‌ அர்த்த 
. மண்டபம்‌ மகா 


. மண்டபம்‌ கட்‌ 


டூகையில்‌ மே 


. ற்படி நாட்டு மே 


ற்படியூரில்‌ 


. தருளக்கினிய 
ரில்‌ கெளசியகோ 
. த்திரத்து நா 

. ட்டுக்‌ கணக்கு 

. த்‌ திருமலைநா 

. தப்‌ கோப்‌ 

. பணன்‌ இட்ட தூண்‌ 


. இரண்டு 


114 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை 


வட்டம்‌ 


மொழி 
எழுத்து 
ஆரசு 
அரசன்‌ 
இடம்‌ 


குறிப்புரை 


கல்வெட்டு : 


ஈரோடூ 
பெருந்துறை 


நசியனூர்‌ 


தொடர்‌ எண்‌ :- 118/2005 


ஆட்சி ஆண்டு 
வரலாற்று ஆண்டு 


இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டூ அறிக்கை 


முன்‌ பதிப்பு 


ஊர்க்‌ கல்வெட்டு 


எண்‌ 


நந்தன 


கி.பி.1772 


233/1964 


மூவேந்தீசுவரமுடையார்‌ கோயில்‌ பிள்ளையார்‌ கோயில்‌ சுவர்‌. 


நசியனூர்‌ மூவேந்தீசுவரர்‌ கோயிலில்‌ பிள்ளையார்‌ கோயிலை நசியனூர்க்‌ 


காணியாளரில்‌ ஒருவராகிய செம்பகுலத்தார்‌ கட்டினர்‌. 


1. நந்தன வருஷம்‌ கார்த்திகை மாதம்‌ 
. 10ஆம்‌ தேதி நசையனூர்க்‌ காணி 


. யாளரில்‌ செம்பொன்‌ குலம்‌ 


4 
3 
4. விக்கினேசுவரன்‌ கோயில்‌ 
5 


. சின்னிய கவுண்டன்‌ 


115 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 119/2005 
மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு தன்முகி, சித்திரை 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டு கி.பி.1536 
ஊர்‌ நசியனூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 232/1964 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு விசயநகர்‌ ஊர்க்‌ கல்வெட்டூ 
எண்‌ : 8 
அரசன்‌ அச்சுதராயர்‌ 
இடம்‌ எழுத்துப்‌ பாறைக்காட்டுப்பாறை (முனியப்பன்‌ கோயில்வடபுறம்‌). 
குறிப்புரை நசியனூர்‌ ஊரவரும்‌, காணியாளர்களும்‌, கட்டுகல்லையும்‌ ஒன்றாகக்‌ கூடி ஊர்க்‌ 
கணக்கர்‌ பெரியபெருமாள்‌ தாமோதரப்பிள்ளைக்கும்‌ கோப்பணவேள்‌ பிள்ளைக்கும்‌ 
கணக்கு மாணிபக்காடு கொடையாகத்‌ தந்தனர்‌. 
கல்வெட்டு : 
1. ஸ்வஸ்தி ஸ்ரீமகாமன்‌ பிரதாபச்‌ சக்கரவர்த்தி 
2. மகாபயங்கரன்‌ ஸ்ரீ வீரமகாராயர்‌ அச்சுராயர்‌ காரியத்தக்குக்‌ 
3. கடவதானவரில்‌ தேவர்க்குத்‌ துன்முகி வருஷம்‌ சித்திரை 
4. மாதம்‌ 1ஆம்‌ தேதி நசையனூரு ஊரவரும்‌ 
5. காணியாளரும்‌ கட்டுகல்லையும்‌ கூடி எங்களூர்க்‌ கணக்கு 
6. திருக்கையில்‌ சோழியரில்‌ கவுசிய கோத்திரத்துப்‌ 
7. பெரியபெருமாள்‌ தாமோதரப்பிள்ளைக்கும்‌ கோப்பணவேள்‌ 
8. பிள்ளைக்கும்‌ கணக்கு மாணிபக்காடூ குடூத்தோம்‌ 
9. கம்மாளன்‌ குட்டைக்குக்‌ கிழக்கும்‌ காரைமடைக்குத்‌ 
10. தெற்கும்‌ கையிட்டேரிக்கு மேற்கும்‌ ஈரோட்டு 


11. 


இட்டேரிக்கும்‌ திண்டல்‌ இட்டேரிக்கும்‌ 


116 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 120/2005 
மாவட்டம்‌ ஈரோடூ ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டு கி.பி.1827 
ஊர்‌ நசியனூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டூ அறிக்கை - 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 9 
அசன்‌ 
இடம்‌ ஆதிநாரயணப்‌ பெருமாள்‌ கோயில்‌ முன்மண்டபம்‌ இடப்புற விதானம்‌. 
குறிப்புரை தயிர்ப்பாளையம்‌ வேலப்பகவுண்டர்‌ கட்டிய கல்மண்டபம்‌ பழுதடைந்ததால்‌ 
வேலப்ப கவுண்டர்‌ அவர்களின்‌ வம்சத்தார்‌ ஆகிய நசியனூர்க்‌ கூறை குலத்தார்‌ 
பழுது பார்த்துப்‌ புதுப்பித்தனர்‌. 
கல்வெட்டு : 


1, 


ன 
3 
4. 
5 
6 


கலியுகம்‌ 4928 ஆவணி மாதம்‌ 17 


தேதியில்‌ தயிர்ப்பாளையம்‌ ந.வேலப்ப கவுண்‌ 


. டர்‌ கட்டிய இக்கல்‌ மண்டபத்தை கலியுகா 


தி 5040 வருஷம்‌ ஆவணி மாதம்‌ இம்மண்டபத்தை 


நசியனூர்‌ கூற குலம்‌ வேலப்ப கவுண்டர்‌ வம்‌ 


. ச வகையோரால்‌ ரிப்பேர்‌ செய்யப்பட்டது. 


117 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 121/2005 
மாவட்டம்‌ ஈரோடூ ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டு :  கி.பி.1940 
ஊர்‌ நசியனூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை உ 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 4 10 
அரசன்‌ 
இடம்‌ ஆதிநாரயணப்‌ பெருமாள்‌ கோயில்‌ முன்மண்டபம்‌ வலப்புற விதானம்‌. 
குறிப்புரை தயிர்ப்பாளையம்‌ நல்லய்ய கவுண்டர்‌ மகன்‌ வேலப்ப கவுண்டர்‌ ஆதிநாராயணப்‌ 
பெருமாள்‌ கோயில்‌ கொறட்டூ வாசல்‌ மண்டபத்தைக்‌ கி.பி. 1827-ஆம்‌ ஆண்டு 
கட்டியிருந்தார்‌. நசியனூர்‌ கூறை குல கோத்திரத்தார்‌ பாவுகல்‌ பதித்து 
மண்டபத்தை கி.பி. 1940இல்‌ புதுப்பித்தனர்‌. 
கல்வெட்டு : 


மூ. ஐ. இ ஸூ. ஸோம. 


னன 
> 


. சேரதிக விசுவாயுத சாலி கலி 4928க்குச்‌ செல்லான 


சர்வசித்து வருஷம்‌ ஆவணிமாதம்‌ 17ந்‌ தேதி வெள்ளிக்கிழமை 


. மூலநட்சத்திரம்‌ பிரிதியோக கெளளகரணம்‌ கூடிய சுபதினத்தில்‌ 
. பூந்துறை நாடு நசியனூருக்குச்‌ சேந்த தையிர்பாளையம்‌ 


நல்லய கவுண்டர்‌ குமாரர்‌ வேலப்ப கவுண்டர்‌ நசியனூர்‌ ஆதி 


. நாரயணப்‌ பெருமாள்‌ முன்‌ கொரட்டூவாசல்‌ மண்ட 


பம்‌ இம்‌ மண்டபத்தை சாலி 1862 கலி 5041 வருஷம்‌ செல்லா 


. நின்ற பிரமாதீச ஆவணி மாதம்‌ 16 தேதி வெள்ளிக்கிழமையும்‌ 


. . , திதி உத்திரட்டாதியும்‌ சித்தியோகமும்‌ 
கறச கரணம்‌ கூடிய சுபதினத்தில்‌ நசியனூர்க்கூற 


118 


குல கோத்திரத்தார்‌ 
பாவு கல்லும்‌ மேற்படி மண்டபம்‌ புதுப்பிக்கப்‌ 
. பட்டது ஆதிநாராயணப்‌ பெருமாள்‌ சன்னதி 


. முன்‌ கொரட்டு வாசல்‌ உபயம்‌. 


119 


த.நா.அ. 
மாவட்டம்‌ 


வட்டம்‌ 


மொழி 


எழுத்து 


அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை 


கல்வெட்டு : 


தொல்லியல்‌ துறை 


ஈரோடு 
பெருந்துறை 


நசியனூர்‌ 


தமிழ்‌ 


நசியனூர்‌ மதுரகாளியம்மன்‌ கோயில்‌ செம்புவேல்‌. 


தொடர்‌ எண்‌ :- 
ஆட்சி ஆண்டு 
வரலாற்று ஆண்டு 


இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 


முன்‌ பதிப்பு 


ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 


122/2005 


கி.பி.19-ஆம்‌ நூற்றாண்டு 


நசியனூர்‌ மதுரகாளியம்மன்‌ கோயிலில்‌ செம்பு வேல்‌ ஒன்று உள்ளது. நசியனூர்‌ 
அமராபதிக்கவுண்டர்‌ அளித்த பொருளால்‌ விசுவகுலச்‌ சித்தலிங்கம்‌ என்பவர்‌ 


அதைச்‌ செய்ததாகவும்‌ வேலில்‌ எழுதப்பட்டூள்ளது. 


செம்பு வேல்‌ பொறிப்பு 


1. நசையனூர்‌ அமராவதிக்‌ கவுண்டன்‌ 


2. மதுர காளியம்மனுக்கு 


3. பார்ப்பத்திய குல விசுவ வங்கிஷத்தில்‌ 


4. நோட்டம்‌ சித்தலிங்கம்‌ ௨ 


120 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ 


வட்டம்‌ 


மொழி 


எழுத்து 


அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை 


கல்வெட்டு : 


தமிழ்‌ 
கொங்குச்‌ சோழர்‌ 


குலோத்துங்க சோழன்‌ 


தொடர்‌ எண்‌ :- 123/2005 


ஆட்சி ஆண்டு 
வரலாற்று ஆண்டு 


இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டூ அறிக்கை 


முன்‌ பதிப்பு 


ஊர்க்‌ கல்வெட்டு 


எண்‌ 


7 


கி.பி.12-ஆம்‌ நூற்றாண்டு 


மொசக்குத்தி வலசு உத்தம சோழீசுவரன்‌ கோயில்‌ நுழைவாயில்‌ வலப்புறம்‌. 


வீரசோழ வளநாட்டு உத்தமசோழச்‌ சதுர்வேதி மங்கலத்துத்‌ திட்டைக்‌ கோயில்‌ 
நம்பி என்பவர்‌ உத்தம சோழீசுவரர்‌ கோயிலில்‌ சந்தியா தீபம்‌ வைக்க ஒரு 


அச்சு அளித்தார்‌. 


1. ஹஸிஸ்ரீ குலோத்துங்க சோழதேவற்கு யாண்டு ஏழாவது வீரசோழவளநாட்டூ 


உத்தமசோழச்‌ சதுவேதிமங்கலத்து திட்டை . . . 


2. க்கோயில்‌ நம்பியேன்‌ இந்நாயனார்‌ உத்தமசேழீஸ்வர முடையாற்குச்‌ சந்தியா 


121 


தீபத்துக்கு ஒடுக்கின அச்சொன்று இவ்வச்சொன்றுங்‌ கைக்‌ . . . . 


தொடர்‌ எண்‌ :- 124/2005 


ஆட்சி ஆண்டு : 11 


வரலாற்று ஆண்டு : கி.பி.13-ஆம்‌ நூற்றாண்டு 
(கி.பி. 1218) 

இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை ட 


முன்‌ பதிப்பு 


ஊர்க்‌ கல்வெட்டு 
ண்‌ ப்‌ 2 


மொசக்குத்தி வலசு உத்தம சோழீசுவரன்‌ கோயில்‌ நுழைவாயில்‌ இடப்புறம்‌. 


வீரசோழ வளநாட்டு உத்தமசோழச்‌ சதுர்வேதி மங்கலத்தில்‌ வாழும்‌ காவல 
வேட்டூவரில்‌ கறையர்‌ குல செயகங்கனான தம்பிரான்‌ தோழன்‌ சிவராத்திரி 
பூசைகளுக்காகப்‌ பண்டாரத்தில்‌ ஒன்றரை அச்சு மூலப்‌ பொருளாக வைத்தான்‌. 
மூன்று கல நெல்‌ பூசைக்கு அளிக்கப்பட்டது. 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 
மாவட்டம்‌ ஈரோடு 

வட்டம்‌ பெருந்துறை 

ஊர்‌ மொசக்குத்திவலசு 
மொழி தமிழ்‌ 

எழுத்து தமிழ்‌ 

அரசு கொங்குச்‌ சோழர்‌ 
அரசன்‌ வீரராசேந்திரன்‌ 
இடம்‌ 

குறிப்புரை 

கல்வெட்டு : 


1. ஹஹிஸ்ரீ வீரராஜேந்திர தேவற்கு யாண்டு பதிந்‌ஒன்றாவது வீரசோழ வளநாட்டூ 
உத்தமசோழச்‌ சதுவேதிமங்கலத்து இருக்கும்‌ காவலந்கறையரில்‌ செயகங்கநாந 


கும்‌ 


2. பிரான்‌ தோழந்நேன்‌ இந்நாயநார்‌ உத்தம சோழீய்ச்சரமுடையார்க்கு 
சிவராத்திரிக்கு பண்டாரத்தில்‌ ஒடுக்கின அச்சு ஒன்றரையுக்கும்‌ காலால்‌ 
முக்கல நெல்‌ சந்திராதித்தபலம்‌ செல்வதாக இத்தந்மம்‌ . . . 


122 


தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 125/2005 


த.நா.௮. 
மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு : பவ 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டு :  கி.பி.1334 
ஊர்‌ மொசக்குத்திவலசு இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை ட 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு போசளர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 3 
அரசன்‌ வீரவல்லாளன்‌ 
இடம்‌ மொசக்குத்தி வலசு வேடன்‌ காட்டில்‌ நடப்பட்டூள்ள தனிக்‌ கல்‌. 
குறிப்புரை இம்மடி ராகுத்தராய யாதப்பத்‌ தெண்ணாயக்கர்‌ மகன்‌ சிங்கயத்‌ தெண்ணாயக்கர்‌ 
சேவூர்‌ அமரப்‌ பெருமாளுக்கு உத்தம சோழச்‌ சதுர்வேதி மங்கலத்தைத்‌ 
திருவிடையாட்டமாக அளித்தார்‌. இவர்‌ மூன்றாம்‌ வீரவல்லாளனின்‌ தளபதியாவார்‌. 
கல்வெட்டு : 


ம. ஐ. ஐ ரூ. உ த 


நஸ்‌ ஸ்‌ ஸ்‌ 
= 5 


ஹஹிஸ்ரீ வீரவல்லாள தே 

வர்‌ பிருத்விராஜ்யம்‌ ப 

ண்ணி அருளாநின்ற ப 

வ சம்வத்ஸரத்து தை மா 

த முதல்‌ மோடகுலைய குல ௧ 
மல மாத்தண்ட சித்தர 

கண்ட இம்மடி ராகுத்த 


. ராய யாதப்ப தெண்ணாயக்‌ 


. கர்‌ குமாரர்‌ சிங்கய தெண்‌ 


ணாயக்கரேன்‌ வடபரிசார 


. நாட்டு சேவூரான செம்பி 


யன்‌ கிழானடி நல்லூர்‌ 


123 


13. 
14. 
15. 
16. 
17. 
18. 
13. 
20. 
21. 
2d 
23. 
24. 
2௮, 
26. 
27. 


28. 


திருமேற்கோயில்‌ நாய 
னார்‌ அழக பெருமாளு 
க்கு வீரசோழ வளநாட்‌ 
டூ உத்தமசோழச்‌ சதுவே 
திமங்கலம்‌ இன்னா 
யினார்‌ திருவிடையா 
ட்டமாக ஸர்வமானிய 
(ழம்‌ உதகம்‌ பண்ணி 
குடுத்தேன்‌ இப்படி செ 
ம்பிலும்‌ சிலையிலும்‌ 
வெட்டிக்‌ கொள்வார்கள 
£க உதகம்‌ பண்ணிக்குடு 
த்தேன்‌ சங்கம தெண்ணாய 
க்கரேன்‌ இது ஸ்ரீவை 
ஷ்ணவர்‌ ரக்ஷை பன்‌ 


மாஹேஸ்வரர்‌ ரக்ஷை 


124 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 
மாவட்டம்‌ ஈரோடு 
வட்டம்‌ பெருந்துறை 
ஊர்‌ மொசக்குத்திவலசு 
மொழி தமிழ்‌ 
எழுத்து தமிழ்‌ 
ஆரசு போசளர்‌ 
அரசன்‌ வீரவல்லாளன்‌ 
இடம்‌ 
கல்‌. 

குறிப்புரை 
கல்வெட்டு : 

1. ஸ்வஸ்திஸ்ரீ வீ 

2. ரவல்லாள 

3. தேவர்‌ பிருத்‌ 

4, விராஜ்யம்‌ 

5. பண்ணி ௮ 

6. ருளாநின்‌ 

7. ற தாது சம்‌ 

8. வத்சரத்‌ 

9, து அற்பசி மா 

10. தம்‌ வீர 

11. சோழவள 


தொடர்‌ எண்‌ :- 126/2005 


ஆட்சி ஆண்டு 
வரலாற்று ஆண்டு 


இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 


முன்‌ பதிப்பு 


ஊர்க்‌ கல்வெட்டு 


எண்‌ 


தாது வருடம்‌ 


கி.பி.1336 


231/1980 


மொசக்குத்தி வலசில்‌ உள்ள அருமை நாச்சியம்மன்‌ கோயிலில்‌ உள்ள தனிக்‌ 


வீரசோழ வளநாட்டு வயிரன்பள்ளியான உத்தமசோழச்‌ சதுர்வேதி மங்கலத்தில்‌ 
தெய்வத்தையும்‌, கோயிலையும்‌ வயிரம்பள்ளியைச்‌ சேர்ந்த சொட்டை சிக்க 


கோபாலன்‌ தம்‌ கொடையாகத்‌ தந்தார்‌. 


. நாட்டு வ 

. யிரன்‌ பள்‌ 
. ளியான உ 
. த்தம சோ 
. ழச்சதுர்வே 
. திமங்கல 

. த்து தேவ்‌ 
. வும்‌ கோயி 
. லும்‌ இவ்வூ 
டர்‌ சொட்டை 
. சிக்ககோபலன்‌ . . . 


125 


தொடர்‌ எண்‌ :- 
ஆட்சி ஆண்டு 
வரலாற்று ஆண்டு 


இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டூ அறிக்கை 


முன்‌ பதிப்பு 


ஊர்க்‌ கல்வெட்டு 


எண்‌ 


127/2005 


கர 


கி.பி.1531 


224/1967-68 


மாரப்ப கவுண்டர்‌ தோட்டத்தில்‌ கிடக்கும்‌ பலகைக்‌ கல்‌. 


சென்னிமலை வேலவர்க்குப்‌ பிடாரியூரின்‌ உபயமார்க்கத்து தீர்வை(வரி) 
கொடையாக அளிக்கப்பட்டது. பிடாரியூருக்கு வரும்‌ பொருள்கள்‌, 
பிடாரியூரிலிருந்து விற்பனைக்கு வெளியே செல்லும்‌ பொருள்கள்‌ இவையே 


அச்சுராயர்‌ (1529-1542) காலத்தில்‌ மதுரையின்‌ முதல்‌ நாயக்க மன்னர்‌ விசுவாத 
நாயக்கர்‌ (1529-1564) காலத்தில்‌ இக்கொடை வழங்கப்பட்டது. 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 
மாவட்டம்‌ ஈரோடு 
வட்டம்‌ பெருந்துறை 
ஊர்‌ பிடாரியூர்‌ 
மொழி தமிழ்‌ 
எழுத்து தமிழ்‌ 
அரசு விஜயநகரம்‌ 
அரசன்‌ அச்சுதராயர்‌ 
இடம்‌ 
குறிப்புரை 
உ பயமார்க்கமாகும்‌. 
கல்வெட்டு : 
1. ஸ்ரீ கர யாண்டு 
2. ஸஎுவத்தி ஸ்ரீ ஊன்‌ 2ஹாண்ட 
3. லேசுறன்‌ அரியராய விபாட 
4. ன்‌ பாசைக்குத்‌ தப்புராயர்‌ 
5. கண்டன்‌ . . . 
6. திறை கொண்டருளிய 
7. . அச்சுதராயர்‌ 
8. காரியத்துக்குக்‌ கற்தரான விசுவ 
9. நாதநாயக்கரும்‌ . . . (ணம) நாய 


126 


. . பூந்துறை நாட்டுப்‌ பிடாரியூரில்‌ 
சென்னிமலை வேலப்பற்கு பிடாரியூரில்‌ 
உபைய மாற்கற்துத்‌ [தீர்வை தச்‌ 
சைகாரத்தி[கைய்‌]யாதொருவர்‌ கொ 
ண்டதும்‌ உதகம்‌ பண்ணிக்குடு 


த்தோம்‌ யிந்தத்‌ தன்மத்தை 


. [வளர்த்தவன்‌ அசுவமேதயாகம்‌ செய்த 
. புண்ணியம்‌ பெறுவான்‌ அல்லவென்றவன்‌ 
. [கங்கைக்‌]க்கரையில்‌ காராம்பசு 

. வையும்‌ தன்‌ குருவையும்‌ தன்‌ மா 

. தா பிதாவையும்‌ கொன்ற தோ 

. ஜத்திலே போக கடவராகவும்‌ 


127 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 128/2005 
மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு ஆங்கிரச 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டு கி.பி.1572 
ஊர்‌ பிடாரியூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 225/1967-68 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு மதுரை நாயக்கர்‌ ஊர்க்‌ கல்வெட்டூ 
எண்‌ : 2 
அரசன்‌ வீரப்ப நாயக்கர்‌ 
இடம்‌ சிவன்‌ கோயில்‌ மேற்குபுறம்‌, கருப்பண்ண கவுண்டர்‌ தோட்டத்தில்‌ உள்ள கல்‌. 
குறிப்புரை மதுரை நாயக்க மன்னர்‌ கிருஷ்ணப்ப நாயக்கர்‌ (1564-1572) மகன்‌ வீரப்ப 
நாயக்கரின்‌ (1572-1595) அதிகாரிகள்‌ ஈரோட்டிலிருந்து மேல்கரைப்‌ பூந்துறை 
நாட்டை நிர்வகிக்கும்போது பிடாரியூரில்‌ இருந்த மாடகூட மணிமண்டபத்தில்‌ 
நாட்டுச்‌ சபை கூடி முடிவு செய்து பட்டயம்‌ எழுதிய செய்தி கூறப்படுகிறது. 
பிடாரியூரிக்குக்‌ குடி வருவோர்‌ ஐந்து பணம்‌ செலுத்த வேண்டும்‌ என்ற குறிப்பு 
இறுதியில்‌ காணப்படுகிறது... 
கல்வெட்டு : 
1. ஆங்கிரஸ 
2. ற காத்திகை மா 
3. தம்‌ ௨௰௨ [கிஷ]நா 
4. யக்கர்‌ வீரப்ப நா] 
5. யக்கருக்கு செல்‌ 
6. லா நின்ற கால 
7. த்து . . . த்தில்‌ 
8. லர சஇதகாஜன்‌] 
9, மேல்‌ கரைப்‌ பூ 


ன 
ல 


ந்துறை நாட்டூ 


128 


11. 
. து பிறிதிவிறாச்சிய 
13. 
14. 
15. 
16. 
17. 
18. 
. ட மணிமண்ட 
20. 
21, 
22. 
க 
தத டு 
ட்ட சட 
லு உ ஐ. 4 
ட x 
த உக 
ர. ட லட 
30. . 
31 
3ம்‌ 
34 
34. 
ல 
36. 
21 
38. 
39. 


. பணம்‌ 


யீரோட்டிலிருந்‌ 


ம்‌ பண்ணி செல்‌ 
லா நின்ற நாளி 
ல்‌ விட்டில்பனா 
யநவர்கள்‌ நட 

த்து நாள்‌ பிடா 
ரியூரில்‌ [மாடகூ] 


பத்திலிருந்து 
நாட்டுச்‌ ச 
 யத்தம்‌ நட 
. நா 

பட 
£யருமு 
வரும்‌ 9 
ங்க . 
யார்‌ 
பில்பட்‌ 
ஆ பயம 
டியிருந்து 
எளுதின க 
ல்வெட்டூ 
ப்படி . ௮ை 
டப்புபள்‌ . பி 
[ட]ரியூருக்கு 
வந்த குடிக 
.... ரங்கு 
டி ௫ அஞ்சு 


129 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 129/2005 
மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு 1543 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டு கி.பி.1225 
ஊர்‌ பிடாரியூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை - 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு கொங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ தன்‌. 
அரசன்‌ வீரராசேந்திரன்‌ 
இடம்‌ திருபிராட்டியம்மன்‌ கருவறை நிலை கால்‌. 
குறிப்புரை பிடாரியூர்‌ தேவரடியார்‌ காமிண்டனான மாணிக்கச்சதிரன்‌ நிலைகால்கள்‌ 
செய்தளித்ததைத்‌ தெரிவிக்கிறது. 
பூந்துறை நாடு இக்கல்வெட்டு ஒன்றில்தான்‌ பழம்பூந்துறை நாடு என்று 
குறிக்கப்படுகிறது. அம்மன்‌ பெயர்‌ பிடாரி. இன்று பிராட்டியம்மன்‌ என்று 
அழைக்கப்படுகிறார்‌. ஆண்களும்‌ தேரடியாராக மாணிக்கன்‌, சதிரன்‌ என்று பெயர்‌ 
பெற்றுள்ளனர்‌. 
கல்வெட்டு : 
வலப்புறம்‌ 
1. ஸ்வஸ்திறரீ ந 10. றைநாட்டு பி 
2. ன்மங்கல 11. டாரியூர்‌ பிடா 
3. ஞ்சிறக்க ஷீரா 12. ரிகோயிற்‌ தி 
4. ஜேந்திர தேவற்கு 13. ௬ நிலைகால்‌ 
5. யாண்டூ பதிந்‌ 14. சய்வித்தேன்‌ 
6. நைஞ்சாவது 15. வ்வூர்‌ தேவரடிய 
7. க்கெதிர்‌ மூந்றா 16. ஈரில்‌ காமிண்ட 
8. வது மேகரை 17. னான மாணிக்க 
9. ப்பழம்பூந்து 18. ச்சதிரனேன்‌ 


130 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 130/2005 
மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டு சாலிவாகனம்‌ 1641 
கி.பி.1719 
ஊர்‌ சென்னிமலை இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை - 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு ஊர்க்‌ கல்வெட்டூ 
எண்‌ 1 
அசன்‌ 
இடம்‌ மலைக்‌ கோயில்‌ கருவறை நிலைகால்‌ இடப்புறம்‌. 
குறிப்புரை வேலர்‌ கோயில்‌ கட்டிய விபரம்‌ குறிக்கப்பட்டுள்ளது. சாலிவாகன சகம்‌, என்பதற்குப்‌ 
பதிலாக கலியுகம்‌ எனத்‌ தவறாக எழுதப்பட்டுள்ளது. (காலக்‌ குறிப்பு தவறாக 
உள்ளது). 

கல்வெட்டு : 

1. ஸ்வஸ்திஹீ மகா 

2. மண்டலேசுவரன்‌ 

3. கலியுகம்‌ ௪௲௬ஈ௪ய௰க 

4. க்கு மேல்‌ செல்லா 

5. நின்ற விப சம்வத்‌ 

6. சரத்து பங்குனி மீ” 

7. தியதி சென்னிமலை 

8. வேலவருக்கும்‌ . . . . . 

9. வள்ளிக்கும்‌ திருக்‌ 


= 
© 


கோயில்‌ காரியம்‌ 


131 


த.நா.அ. 


மாவட்டம்‌ 


வட்டம்‌ 


மொழி 


எழுத்து 


அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை 


கல்வெட்டு : 


ன்‌ 
3, 
4 


தொல்லியல்‌ துறை 


ஈரோடு 
பெருந்துறை 


சென்னிமலை 


தமிழ்‌ 


தமிழ்‌ 


மைசூர்‌ 


தேவராச உடையார்‌ 


தொடர்‌ எண்‌ :- 
ஆட்சி ஆண்டு 
வரலாற்று ஆண்டு 


இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 


முன்‌ பதிப்பு 


ஊர்க்‌ கல்வெட்டு 


எண்‌ 


131/2005 


சோபகிருது 


கி.பி.1723 


சென்னிமலை மலைக்கோயில்‌ நுழைவாயில்‌ விதானம்‌. 


பூந்துறை வேலத்தட்டான்‌ மகன்‌ பழனித்தட்டான்‌ நுழைவாயில்‌ திருப்பணி செய்தார்‌. 
(சென்னிமலை அருணகிரிநாதர்‌ பாடல்‌ பெற்ற முருகன்‌ திருத்தலம்‌). 


. சதாசேர்வை. 


132 


சோபகிருது வருஷம்‌ பங்குனி மாதம்‌ ய தேதி தேவராச 
. உடையார்‌ காரியத்துக்குக்‌ கர்த்தரான முத்து வசவையணவர்கள்‌ 


நாளில்‌ பூந்துறை வேலத்தட்டான்‌ மகன்‌ பழனித்‌ தட்டான்‌ 


த.நா.அ. 


மாவட்டம்‌ 


வட்டம்‌ 


மொழி 


எழுத்து 


அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை 


கல்வெட்டு : 


தொல்லியல்‌ துறை 


ஈரோடு 
பெருந்துறை 


சென்னிமலை 


தமிழ்‌ 


தொடர்‌ எண்‌ :- 
ஆட்சி ஆண்டு 
வரலாற்று ஆண்டு 


இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 


முன்‌ பதிப்பு 


ஊர்க்‌ கல்வெட்டூ 


எண்‌ 


மலைக்‌ கோயில்‌ மடப்பள்ளி மேற்குச்‌ சுவர்‌. 


132/2005 


கி.பி.1856 


கள்ளிப்பட்டி குட்டியாக்கவுண்டர்‌ மடப்பள்ளி கட்டியது கூறப்படுகிறது. 


. சென்னிமலை ஆண்டவர்‌ துணை 


சின்னக்கவண்டர்‌ குமாரன்‌ 
குட்டியாக்கவுண்டர்‌ மடப்பள்ளி 
உபயம்‌ 


. நள ஐப்பசி மிரு ௨ 


. கள்ளிப்பட்டி [பொருளந்தை குல] 


133 


சொல்‌ 


அ 


அசுபதி நட்சத்திரம்‌ 
அசுவமேதியாகம்‌ 
அஞ்சாதான்‌ 
அணியாதழகியார்‌ 
அத்தானிபர._ முடையார்‌ 
அப்பன்சம்பந்தந்‌ 
அமண்பள்ளி 
அரையநாடூ 
அழகியமணவாளர்‌ 
அழிவுசோர்வு 
அழிவுதொறும்‌ 
அறிவுடையான்‌ தில்லைநாயகன்‌ 
அயன சங்கராந்தி 


ஆ 
சூசூயஸொ.கட 
ஆத்ரயகோ.த்டி 
ஆறித்திங்கள்‌ 
ஆயன்‌ஆளவந்தி 
ஆண்டானான அம்பலபெருமாள்‌ 
ஆலங்காட்டுப்‌ பாண்டி 
ஆலம்பாயமொ.கும்‌ 
ஆவணிபுத்தூர்‌ 
ஆளவந்தி பிழைபொறுத்தான்‌ 
ஆனைஷுச்சு இ 


இடங்கை தொண்ணூற்றொன்பது 
இடைப்புழுதி நாடூ 

இரட்டை சங்கு 
இராஜலிங்கமாணிக்கசுவாமி 
இராஜகெம்ப்ரபடாரன்‌ 
இராசராசடரம்‌ 

இருங்கோளன்‌ 


இலச்சினை 


சொல்லடைவு 


பக்க ஏண்‌ 


106 
92,108,117 
34 

72 

72 

லவ 

73 

103 


37 
73 
30 
77 


23.33.51 
78 


53 
90 
85 
70 


76 


134 


சொல்‌ 


இலுப்பை 
இளையமுது 
இறங்கல்பண்ணுவான்‌ 
FF 

ஈழம்‌ 

உ 
உக்தபூபதி 
உகச்சர்‌ 
உகாப்பாடி வழி 
உகாப்பாடி ஊரவரோம்‌ 
உச்சி சந்தி 
உடையான்‌ அவிநாசி 


உத்தமசோழச்சதுர்வேதிமங்கலம்‌ 
உப்பாயம்‌ 
உப்பு 
உயில்‌ சாதனம்‌ 
உலகுடையான்‌ 
உழுதுபயிர்‌ 

இள 
ஊர்க்குளம்‌ 
ஊதிப்பேரிகை 
ஊரும்‌ ஊராளிகளும்‌ 

௭ 

எதிரிலிசோழன்‌ 
ஏகபோகமுற்றூட்டு 
ஐங்கரைநாடூ 
ஒட்டச்சு 


பக்க ஏண்‌ 


94 
46 
37 


61 


31 
59 
69 
16 
4 
21 


126,127,129 


61 
94 

| 
31 
93 


73 
90 
ஒம்‌ 


48 


72 


11,61 


ட. 


சொல்‌ 


கச்சிராயன்‌ 
கனகபுரம்‌ 
கல்லியாணநம்பி 
கறியமுது 
கற்பூரம்‌ 
க்ர2வித்தவன்‌ 
கா 


காபி பமோக,ம்‌ 


காஞ்சிக்கூவல்நாடு 
காணியாளர்‌ 
காமக்கோட்டம்‌ 
கார்பதினெண்‌ 
காயமுது 


கி 
கீ 


கிழங்கநாடூ 
ழ்ப்பாநாடு 
கீழாலூர்க்கூற்றம்‌ 


கு 

குநிசாறுடையான்‌ 
குடங்கொண்டுகோயில்புகுவான்‌ 

தப்காதேவதானம்‌ 
குமரன்‌ எடுத்தானான சிங்கப்பெருமாள்‌ 
குலோத்துங்க சோழ விக்ரமாதித்ததேவன்‌ 
குறுப்புநாழி 
குறுப்புநாடூ 
குறுப்பு நாட்டூப்பட்டரும்‌ 
குறுப்பு நாட்டு நாட்டவரோம்‌ 
குறைவறப்பு 


கூ 


கூத்தர்‌ 
கூத்தாடும்தேவர்‌ 


பக்க எண்‌ 


37 
92 
ம்‌ 
43 
94 
145 


103 
53 
36 


46 


103 


53 


56 
63 
93 


49 
11 


53 


62 
94 


42 
67 


சொல்‌ 


கூனம்பட்டி 
கே 

கேசத்தபடையான்‌ 

கை 
கைக்கோளர்‌ 

கொ 
கொங்குவேளிர்‌ 
கொள்ளு 

கோ 
கோச்சன்மகள்‌ 


கோட்டை சூழ்ந்த நாடூ 


கெள 
கெளமடிகன்‌ 
கெளமியமோதரடி 
ச 
சகரையாண்டூ 
சங்கரதினம்பி 
சந்தனம்‌ 
சந்தியாதீபம்‌ 
சா 
சாமந்தர்‌ 
சாலைத்தாற்றி 
சி 
சிட்டன்காவி 
சிவராத்திரி 
சித்திரமேழிவிண்ணகரம்‌ 
சித்தரமேழிவிண்ணகரநாயனார்‌ 
சிலம்பன்நீலன்‌ 
சீ 
சீநாபுரம்‌ 


பக்க எண்‌ 


10,48 


77 


23 
73 


120 
126 


66 
6ம்‌ 
94 


8,10,12,18,24,27,38,39 


49 
69 


69 
55,127 
3,6,11,12 
1,7 

68 


68 


சொல்‌ 


செ 
செங்கற்பள்ளி 
செம்பாதி 
செவிடூ 
சென்னிமலை 


சை 
சைவசிகாமணி 
சைவபுரந்தரசக்கரவர்த்தி 

சொ 
சொக்கஞான சம்பந்தன்‌ 
சொக்கன்தேவன்‌ 
சொக்கதேவவரதர்‌ 
சொக்கன்‌ மனைக்கிழத்தி 


சோ 
சோழ விழுப்பாதராயன்‌ 


த்‌ 
தட்டார்ப்பாட்டம்‌ 
தட்டோடு 
தண்ணீர்க்காணம்‌ 
தலையூர்நாடூ 
தறியிறை 


தா 


தாநத்தார்‌ 


தி 


திருக்கல்லியாணம்‌ 
திருக்கார்த்திகை 
திருக்காமகோட்டம்‌ 
திருநந்தவானம்‌ 
திருநந்தாவிளக்கு 
திருநிலைக்கால்‌ 
திருப்பணி 
திருப்பரிவட்டம்‌ 


பக்க ஏண்‌ 


26 
2 
118,131 


20 


48 
27 


47 


61,108 
85 
61 
53 
61 


53 


45 

77 
50,60,65 
4 

41,63 
79,120 
62 

107 


சொல்‌ பக்க 


திருப்படிமாற்று 
திருபாண்டிக்கொடூமுடி 
திருமுகமலர்ந்த நாயினார்‌ 
திருமுற்றம்‌ 

திருமுற்றம்பிள்ளையார்‌ 
திருவானைக்காவுடையாந்சொக்கன்‌ 
திருவிடையாட்டம்‌ 
திருவிடையாட்டஇறையிலி 
திருவானைக்காசொக்கன்‌ 
திருவோணம்‌ 


தெ 
தெங்கு 
தெண்ணாயிரச்சக்கரவத்தி 
தெண்டமிறுப்பது 
தெண்டவரி 
தென்கரைநாடூ 


தே 
தேங்காய்‌ 
தேவக்கோயில்‌ 
தேவரடியார்‌ 
தேவரடியாள்‌ 
தேவன்கூத்தப்பெருமாள்‌ 
தேவன்சொக்கி 
தேவன்‌ஆனகுவலத்தரையன்‌ 
தேவாசாரியார்‌ 


தை 


த 


நல்லிசையாளன்‌ மகள்னம்பியம்மை 


நல்லெருது 


தைத்திங்கள்‌ 
தைப்பூசம்‌ 


தீர்த்தக்கிணறு 


எண 


=} 

20 

57 

57 

79 
3,129 
11 
162 
104 


33 

25 
63,65 
62 
103 


94 
60,120 
43 
34,59 
54 


77 


94 


85 


67 
34 
107 


சொல்‌ 


நற்பசு 


நா 
நாட்டவர்‌ 
நாலூர்பற்றுநாடு 
நாற்பத்தெண்ணாயிரச்சக்கரவத்தி 


நி 


நிசிதிகை கல்‌ 
நித்தசோழவளநாடூ 


நிலைக்கால்‌ 


பனங்காடர்‌ 
பநந்தாக்கலகாணி 
பயறு 

பரிசட்டம்‌ 

பரிமளம்‌ 
பழங்கல்வெட்டின 
பழஞ்சலாகை 
பழஞ்சலாயைச்சு 
பழம்பூந்துறைநாடு 
பள்ளிச்சந்தம்‌ 
பள்ளிவெள்ளாழன்‌ ஆவகன்‌ 
பனை 


பா 
பாதரசை 
பாவைபிள்ளையம்மை 
பிடாரியூர்‌ 
பிடாரியூர்‌ கோயில்‌ 
பிள்ளை௮ம்மை 
பிள்ளைபாவைபிள்ளை அம்மை 
பிள்ளையாழ்விவாழவந்தான்‌ 
பிறைசூடிஅப்பன்‌ 
புதுச்சலாகைவச்சு 
புளிஅப்பை 


பக்க ஏண்‌ 


107 


47 


6,12,20,23,27,30,49,51,59,71 


71 
134 
188 

13 

93 


90 


120 

57 

127 

33 
21,37.43,65 
31 


48,49 
74 


சொல்‌ 


பெ 
பெரியநாட்டிற்பண்டிதன்‌ 
பெருமாள்கெங்கைஆழ்வார்‌ 
பெருமாள்படை 


பே 


பேரூர்‌ நாடு 
பொ 

பொதிகம்பு 
பொங்கலூர்க்காநாடூ 
பொதுவன்பாவை 
பொற்காளி 

ம்‌ 
மகண்மை 
மஞ்சள்‌ 
மடப்பள்ளி 
மடாதிபர்‌ 
மலரியூர்‌ 
மலைக்கினியன்‌ 
மனைக்கிழத்தி 

மா 
மா 
மாணிக்கதேவன்‌ 
மாணிக்கானாயகபண்டிதன்‌ 
மாணிக்கதேவர்‌ அகமுடையார்‌ 
மாணிக்கவாசகசுவாமிகள்‌ 
மார்க்கண்டேயகோத்திரம்‌ 
மிண்டு 
முக்கலநெல்விதை 
முட்டில்யிரட்டி 
முடிகொண்டசோழமாராயன்‌ 


முற்றூட்டூ 


பக்க எண்‌ 


78 
78 


72 


98 
௮௦ 
52 
48 


93 
94 
133 
84 
29 


34,69 


93 
48 
63 


86 
20 


95 


76 
63 


67 


சொல்‌ 


மூங்கிற்பாளையம்‌ 
மூன்றுபொழிசால்‌ 


மே 


மேல்கரைபூந்துறை 
மேல்வாரம்‌ 


வச்சிரநாமயோகம்‌ 
வடகரைநாடூ 
வடகொங்கு 
வடபாரிசம்‌ 
வடபாரிசாரநாடூ 
வணிகர்‌ 

வப 
வலிப்புகாநாடு 


வா 
வாகைக்குளம்‌ 
வாகைப்புத்தூர்‌ 


விஞ்சநாதிகள்‌ 
விச்சன்சிட்டன்‌ 
விஷுஅயனம்‌ 
வியாபாரி 
வினியோகம்‌ 


வீடுகளுக்குச்‌ சாந்து 
வீரகாமிண்டன்‌ 
வீரசங்காதபெரும்பள்ளி 
வீரசோழவளநாடூ 
வீரபாண்டியப்பேரேரி 
வீரராசேந்திரன்காலன்‌ 
வெ 
வெங்காலநாடூ 
வெஞ்சமாக்கடல்‌ 
வெல்லம்‌ 
வெள்ளைகள்‌ தோட்டம்‌ 
வெள்ளாள சாத்துபடிகள்‌ 


பக்க ஏண்‌ 


200 
191 


94,98 
93 


105 

6 

53 

193 
53.72,171 
36 

64 

103 


36 
36 


2 
71 
77 
30,39 
61 


90 


75.81 
10372 
37 

70 


53 
103 
94 
69 
55 


138 


சொல்‌ பக்க ஏண்‌ 





வெள்ளாளன்‌ சாத்துவாய்‌ 18.45 
வெள்ளாளன்‌ சாத்தந்தை 5 
வெள்ளாளன்‌ கொள்ளிகள்‌ 1227 
வெள்ளாளன்‌ படைத்தலை 7,79 
வெள்ளாளன்‌ படைத்தலைகளில்‌ 7,15,22,31,32, 

34,47,59,71,79 
வெள்ளாளன்‌ வெள்ளைகள்‌ 68 
வெள்ளாளன்‌ வேன்தன்கள்‌ 6 
வெள்ளாளன்‌ பனைங்காடகளில்‌ 51 
வெள்ளாளன்‌ புள்ளர்கள்‌ 28 
வெள்ளாளன்‌ வெண்மணி 63 
வெற்றிலை 95 

வே 
வேட்கோவர்‌ 23 
வேதநாயகபட்டன்‌ 19,24,33,38 
வேந்தன்வாமதேவன்‌ 6 
வேன்தைகள்‌ 6 
பி 

ஸிவஸாஹணர்‌ 63,65 
ஸ்ரிவஜாஞபண்டிதன்‌ 63,65 
ஸ்ரீகணக்கன்‌ 58 
ஸ்ரீகாரியஞ்செய்வார்‌ 3 
ஸ்ரீகோயில்‌ 57 
ஸ்ரீபண்டாரம்‌ 1,4,5,65 
ஸ்ரீயக்கி 6,13,18,27,32,38.43.51.59,71 
ஸ்ரீயக்கி பழஞ்சலாகை 78 
ஸ்ரீவத்ஸ கோத்திரம்‌ 78 
ஸ்ரீவைஷ்ணவர்‌ 3 











நீழந்மடங்கள்‌ 




















முன்‌ அட்டை 


பின்‌ அட்டை 


: விசயமங்கலம்‌, சமணதீர்த்தங்கரர்‌ சிற்பம்‌ 


: விசயமங்கலம்‌, சந்திரபிரபா கோயில்‌, கி.பி. 14-15-ஆம்‌ 
நூற்றாண்டு 

















22) 


ரி. 1 


ப 


1 


௮ 


b 


ட சியாண்டு 


L 
» 


ன்‌ 


சோழ 


வீர 


திராச 


ரசா 


இர 


ம்‌ 


விசயமங்கல 


-69 


68 


பக்‌. 





விசயமங்கலம்‌, வீரராசேந்திரன்‌, ஆட்சியாண்டு-11 (கி.பி. 1248) 


பத்‌. 23 


ce ‘pm (8981 ‘TYE comp IRS “ஜராச்முலபாட ‘oer அர 





66 எ (0/81 ‘GT Grom ட ‘Wom “nas AY 








விசயமங்கலம்‌, சுந்தரபாண்டியன்‌, ஆட்சியாண்டு-27 (கி.பி. 1312) 
பக்‌. 63 


